சிவமயம் . 
காஞ்சிபுரம் ஸ்ரீ பஞ்சாக்கர யோகிகள் 

அருளிச்செய்த 
சைவபூஷணம் . 
வடமொழி மூலமும் தமிழ் வியாக்கியானமும் 


இவை . 


சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து 

வித்துவான் வியாகரண சிரோமணி 
K. M. சுப்ரமணிய சாஸ்திரிகளாலும் 


ஷை சங்கத்துச் சித்தாந்த சாத்திர போ தகர் 
பொ . முத்தையபிள்ளை அவர்களாலும் 

பரிசோதிக்கப்பெற்று 


தேவகோட்டை 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தாரால் 


கும்பகோணம் 
ஸ்ரீ கோபால விலாஸ அச்சியந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


1925 . 


சிவமயம் . 


முகவுரை 


ஆன் 


மாக்களடையும் பிறவிகளுள் , மனத்தின் சிறப்புணர் 
வாகிய பகுத்துணர்விற்குச்சாதனமான மா நுடப்பிறவியே மிக 
மேலானது . இப்பிறவியானது எனையபிறவிகளில் வருந்திய துன் 
பகதிற்கிரங்கிக் கருணைமேலிட்டால் சிவபெருமால் தரப்பெற் 
றது . 

அவர் தந்ததும் , உலகவிடயங்களைப் பகுத்துணர்ந்து அவ 
ற்றின் நிலையாமையினையும் அவற்றா லுண்டாகும் இன்பத்தின் நிலை 
யாமையினையும் உணர்ந்து அவ்வுணர்ச்சி காரணமாக தானாகிய 
ஆன்மாவையும் தலைவனாகிய பரமசிவனையு முள்ளவா றுணர்ந்து 
அழியாத இன்பம் அடை தற்பொருட்டேயாம் . இவ்வுணர்ச்சியும் 
சிவனை வழிபடுதலால் நிகழ்வதாம் . ஆதலால் தேவவுலகத்தில் 
பக்குவப்பட்ட கன்மங்காரணமாக இன்பத்தை யநுபவித்துக்கொ 
ண்டிருக்கும் தேவர்கள் பிறவியும் இம்மா நுடப்பிறவிக்கு இணை 

இக்கருத்துப்பற்றியே , 


யாகாது . 


ஆனிய 


மானுடப் பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் 

டத்தைந்து மாடு மரன்பணிக் காகவன்றோ 
வரனிடத்தவரும் மண்மேல் வந்தரன் றனையர்ச்சிப்பர் 
ஊனெடுத்துழலும் ஊம் ரொன்றையு முணராரந்தோ . 


எனச்சிவஞான சித்தியாரில் ஸ்ரீ அருணந்தி சிவாசாரியர் 
அருளிச் செய்தனர் என்க. 


இத்துணைப் பெருமைவாய்ந்த மா நுடப்பிறவி கிடைத்திருப் 
பினும் உயிர்கள் அநாதியே ஆணவமலத்துடன் கூடியிருத்தலால் 
தானாகவே அறியும் அறிவின்றி அறிவிக்க அறியும் இயல்பினை 
யுடையனவா தலின் சிவபெருமானை வழிபடும் முறையை அறிந்து 


11 


கொள்ளுதற் பொருட்டுக் காமிகம்முதல் வாதுளமிறு தியான சிவா . 
கமம் இருபத்தெட்டினையும் , இவற்றைச்சார்ந்த உபாகமங்களை 
யும் சிவபெருமான் அருளிச்செய்தனர் . 


இவ்வாகமங்கள் தனித்தனி சரியாபாதம் , கிரியாபாதம் , 
யோகபா தம் , ஞானபாதமென நான்கு பாதங்களையுடையன. 
னவே சிவவழிபாடும் சரியாவழிபாடு , கிரியாவழிபாடு , யோகவழி 
பாடு , ஞானவழிபாடு என நால்வகைப்படுமென்றவாறாயிற்று . இந்த 
நால்வகை வழிபாட்டினுள்ளுஞ் சிறந்தது ஞான வழிபாடேயாயி 
னும் , அதற்குக்காரணமாய் அதன் கருத்தையுந் தன்னுளடக்கி 
நிற்பது கிரியாவழிபாடேயாகும் , இந்தக் கிரியாவழிபாட்டை 
உள்ளவாறு தெரிந்து கொள்ளுதற் 

து கொள்ளுதற்கு ஆகமங்களிலுள்ள கிரியா 
பாத ஆராய்ச்சி இன்றியமையாது வேண்டப்படும் . 


ன்னா 


அந்தக் கிரியாபாதம் மிக விரிவாயிருத்தலின் அதிலுள்ள 
முக்கி ,பமான விஷயங்களைத் தொகுத்துக் காஞ்சீபுரத்தில் வசித்த 
ஸ்ரீ ஞானசிவாசாரியரின் மாணாக்கராகிய ஸ்ரீபஞ்சாக்கரயோகிகள் 
சைவபூஷணமென்னும் நூலை வடமொழியில் சுலோகரூபமாக 
யற்றி உபகரித்தனர் . இந்நூலுக்குத் தமிழ் வியாக்கியானமும் 
முன்னரே செய்யப்பட்டுள்ளது . வியாக்கியான கருத்தா இன் 
ரென நன்கு புலப்படவில்லை. ஒரு விஷயத்தைப்பற்றிய சுலோ 
கத்தில் அவ்விஷயம் முற்றும் அடங்காமலிருந்தால் அடங்கா தவி 
ஷயங்களனைத்தும் உரையில் விரிக்கப்பட்டிருக்கின்றன . 
லோகங்களுக்குப் பொருள் சுலோகமாத்திரத்தால் விளக்கு மென் 

ங் கருத்துப்பற்றியோ வேறு எக்காரணம் பற்றியோ உரை 
கூறப்படவில்லை . 


சில சு 


எழு 


இந்நூல் சைவர்களுக்குப் பூஷணமாயிருத்தலின் கிடைத்த 
சில பிரதிகளைக்கொண்டு கூடியவாறு பரிசோதித்து உரை 
தப்படாத சுலோகங்களுக்குச் சங்கத்து வித்துவான் வியாகரண 
சிரோமணி ஸ்ரீமத் K. M. சுப்பிரமணிய சாஸ்திரிகளால் எழுத 
ப்பெற்ற உரையுடன் அச்சிட்டிருக்கின்றோம் 


iii 


இதுவரை அச்சிற்குவராத சைவ நூல்களை அச்சிட்டு வெளி 
யிடுவதை மேற்கொண்டிருக்கும் இச்சங்கத்திலிருந்து வெளியா 
கும் நூல்களைப் பூஷணமாகச் சைவர்களொவ்வொருவரும் பெற் 
றுக்கொள்வதே சைவர்கள் இச்சங்கத்திற்குச்செய்யும் உபகார 
மாகும் , 


பிரதி உபகரித்தவர்கள் பெயர் வருமாறு : 


1 கீழ்வேளூர் ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணியசிவாசாரியரவர்கள் . 

II நாகபட்டினம் ஸ்ரீலஸ்ரீ பஞ்சபகேசசிவாசாரியரவர்கள் , 
இவர்களுக்கு இச்சங்கத்தார் நன்றியறிதல் காரணமாக அன்பு 
செலுத்துகின்றனர் . 


இங்ஙனம் 


சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தார் . 


விஷய அட்டவவண . 


பக்கம் . 


அவையை அடக்குதல் , 
அவைக்கு அடங்குதல் , 

4 
அதிவருணாச்சிரமத்தின் ஆசாரம் . 

5 
அசற்குரு இலக்கணம் . 

20 
அபிஷேகமுதையும் அதின் பலனும் , 

67 
அங்குரார்ப்பணவிதி . 

142 
அருகு தரிக்க மந்திரம். 

77 
அக்கினிக்கு ஏழுநாக்குக்கள் உண்டென்பது . 

81 
அடுப்பு முதலியவற்றிற்குச் செய்யப்படும் பலி . 

105 
அக்கினியினுடைய அவயவங்கள் . 

84 
அவ்வியக்தலிங்கம் . 

96 
அந்தர்ப்பலி . 

103 
அஷ்டமங்கலப்பலகைகளின் இலக்கணம் . 

131 
அஷ்டபந்தன விதி . 

166 
அறுபத்து மூவர் முதலாயினோர் . 

170 
அந்தியேஷ்டிக்குரிய மண்டப இலக்கணமும் கிரியையின் 
முறையும் . 

177 
அகோரமூர்த்தியின் தியானம் . 

154 
அங்கங்கள் . 

98 
ஆகமங்களின் கிரந்த எண் . 

164 
ஆகமங்களின் சுலோக எண். 

163 
ஆகமங்களுக்கு அதிகாரிகள் . 

10 
ஆசிரியத்துவம் அனைவருக்கும் உண்டு. 

18 
ஆசனவிதி . 

38 
ஆசாரியபரம்பரை . 

107 
ஆண் பெண் அலி மாங்களின் இலக்கணம் . 

137 
ஆகம சம்பந்தம் ஆறுவிதம் , 

165 
ஆகமங்கள் இருபத்தெட்டு , 

153 
ஆன்மார்த்த சிவபூசை 

42 
ஆசௌசம் ஒரேஸ்னானத்தால் நீங்குவது இன்னின்ன . 
பெயருக்கு என்பது . 

195 


2 


செ 


சளசதினங்கள் பிராமணரல்லா தவர்களுக்கு இவ்வ 
ளவு என்பது . 

188 
ஆயுளின் அளவு . 

189 
ஆகமங்கள் இருபத்தெட்டும் சிவபெருமானுக்குத் திரு 
மேனியாய் இருக்கும் முறைமை . 

159 
இரத்தினலிங்கம் எட்டுவிதம் . 

89 
இரைக்கப்படும் திரவியங்கள் . 

137 
இரசலிங்கமகிமை . 

9.4 
இருபத்தைந்து விக்கிரகங்கள் . 

96 
இருபத்தேழு கலசதேவதைகளின் பெயர் . 

129 
இரசாதி . 

138 
டபதானம் . 

186 
இரக்ஷாபந்தனவிதி . 

144 
உருத்திராக்கம் தரிக்கும் முறை , 

32 
உலோகலிங்கம் எட்டுவிதம் .. 

90 
ருத்திராக்கம் தரித்தலினாலுண்டாம் பயன் . 

32 
உத்தரீய இலக்கணம் . 

134 
உடாகமங்களின் தொகை , 

160 
எழுபத்தைந்து பெயருக்குப் போசனம் . 

186 
எண்பத்தொரு பதங்களின் பெயர் , 

126 
எண்பத்தொரு பதங்கள் கொண்ட சிவ தீக்ஷாமண்டப 
இலக்கணம் . 

128 
ஐந்து பழங்கள் . 

71 
ஐந்து தொழில்களாலுண்டா முயிர்க்கொலை . 

189 
ஒமம் செய்வதற்குரிய முத்திரை , 

81 
ஒமத்திரவியம் பதினெட்டின் பெயர் . 

84 
ஒமஞ்செய்வதா லுண்டாகும் பலன் . 

82 
ஓமத் திரவியங்களைக்கொண்டு ஓமம் செய்யுமுறை, 

81 
ஒளத்திரிதீக்ஷை . 

115 
ஒளத்திரியல்லாத ஏனைய தீக்ஷைகள் ஒளத்திரியில் 
அடங்கும் . 

116 
கன்மங்களின் பிரிவு . 

23 
கலச இலக்கணம் . 

135 


3 


34 


காமியம் காமியாங்கங்கள் . 

25 
காட்டாத்தியைத்தரிசிக்க சுலோகம் . 

78 
குண்டசுத்தி . 

128 
கும்ப இலக்கணம் , 

134 
கும்ப சொரூபம் . 

135 
கூர்ச்ச இலக்கணம் . 

139 
சமித்து இலக்கணம் 

137 
சற்குரு இலக்கணம் . 

19 
சிவாக்கினியைத் தியானிக்குமுறை. 

80 
டங்கங்களின் குணங்கள் . 

65 
சமய முதலிய தீக்ஷையுடையவர்க்குரிய செயல்கள் . 28 
சந்தியாவந்தனமுறை . 
ஜபமாலைக்கும் அம்மாலையை ஜபிக்கும் பொழுது தள்ளும் 
முறைக்கும் ஆகமப்பிரமாணம் . 

33 . 
சடங்கத் தியானம் . 

64 
தாசிவருடைய பஞ்சமுகத் தியானம் . 

63 
சமய தீக்ஷையின் முறை . 

152 
சாதாரதீக்ஷை சபீஜமென்றும் நிர்பீஜமென்றும் இரு 
வகைப்படும் . 

118 
சாதாரநிராதாரதீக்ஷைகள் . 

117 
சாங்கரிய தோஷங்கள் . 

107 - 
சாயா புருஷ தரிசன 
சனம் . 

195 
சிவப்பிராமணருக்கு இன்னின்ன விஷயங்களில் ஆசிரி 
யத்துவம் உண்டு . 

15 
சி வகாயித்திரீ தியானம் . 

38 
சிவபூஜையின் தாரதம்மியம் , 

97 
சிவாகமங்களின் மேன்மை . 

113 
சிவபக்தர்களுக்குரிய அடையாளங்கள் . 

168 
சிவபெருமானுக்குரிய முக்கியஸ் தலங்கள் , 

199 
சிவஸ்தலங்கள் பதினெட்டு என்பது , 

197 
சுத்தசைவர் இலக்கணம் . 

5 
சுத்தசைவரின் சீவனோபாயம் . 

6 
சுயம்புலிங்கத்தின் பெருமை . 

94 
சுருக்கு சுருவ இலக்கணம் . 

133 


4 


சூத்திரற்கும் சிவ தீக்ஷையினால் இருபிறப்பாளர் என் 
னும் தன்மையுண்டு. 

10 . 
சூரிய பூஜை . 

39 
சூரணோத்சவவிதியின் சுருக்கம் . 

176 
சூரணோத்சவவிதி . 

172 
சூத்திரர் செய்ய வேண்டிய அந்தியேஷ்டி 

186 
சைவசந்நியாசங்களின் பேதங்கள் . 

6 
சைவர் தமது சாதிக்கு ஒத்த ஆசாரத்தில் இருக்க 
வேண்டும் . 

11 
சைவருக்குரிய கோத்திர முதலியன . 

12 
சைவா நுட்டான முறை , 

34 
சைவமுத்திரா தீ rை . 

117 
சைவாக்கினிகாரியம் . 

145 
சைவாசாரியர்களின் பெயர் . 

194 
சைவர் ஏழுவிதம் . 

4 
சோடசோபசாரம் , 

88 
சோதகும்பதான விதி . 

186 
சோடசக்கிரியையுடையாருக்குரிய அதிகாரம் . 

6 
சௌளம் செய்யவுரிய காலம் . 

187 
ஞானகட்க இலக்கணம் . 

134 
க்ஷணிகலிங்கம் பதினாறுவிதம் . 

90 
க்ஷத்திரியர் முதலியோர் ஆதிசைவர்கள் இருக்குமிடத் 

தில் தத்தம் சா தியிலுள்ளவருக்குத் தீக்ஷைமுதலி 
யன செய்வித்தல் குற்றம் 

16 
தத்துவம் மூர்த்தி பிரபாவம் . 

95 
தசாயு தப்பலகைகளின் இலக்கணம் . 

132 
தலைப்பாகை இலக்கணம் . 

134 
தானியங்கள் ஏழுவகை. 

138 
ஸ்நானம் எட்டுவிதம் . 

26 
திருநீற்றின் அதிட்டான தேவரின் தியானம் , 

31 
திருநீற்றை அவ்வந்த இடத்தில் தரித்தலினாலுண்டாம் 
பயன் . 

29 . 
திருநீற்றின் நிறமும் பயனும் . 

32 


5 


சா 


திருநீறு தரிக்க வேண்டிய தானங்கள் . 

29 
தீக்ஷையுடையாரை முன்னுள்ள பாதி பெயர்களால் 
அழைத்தல் குற்றம் . 

9 
தீக்ஷையுடையாருக்கு முன்னுள்ள சாதியும் பெயரும் 
போய்விடும் . 

8 
தீகை முதலியவற்றின் பிரயோஜன தாரதம்மியம் . 19 
தீக்ஷாமண்டபதின் அளவு . 

120 
தீக்ஷாமண்டப சொரூப இலக்கணம் . 

119 
தீக்ஷை ஏழுவிதம் . 

113 
தீக்ஷாமண்டபத்தில் செய்யப்படும் பூஜாக்கிரமம் . 129 
தீக்ஷையினாலும் பிராமணத்துவம் உண்டு . 
தீக்ஷைபெறுதற்குரியவர் . 

22 
தீக்ஷை எந்த எந்தச்சாதிக்கு எந்தவிதமாகச் செய்ய 
வேண்டும் என்பது . 

109 
துளசிகிள்ளுதற்குரிமையற்ற தினங்கள் . 

78 
துர்மரணம் அடைந்தவர்களுக்குரிய அந்தியேஷ்டி விதி . 186 
தசிகர்களின் உத்தம இலக்கணம் . 

111 
தாண்ணூற்றாறு தத்துவங்கள் . 

196 
தாரண இலக்கணம் . 

130 
நவசிராத்தவிதி . 

185 
நவகலசஸ்நபனவிதி . 

71 
நிருவாண தீக்ஷா மண்டப இலக்கணம் . 

121 
நின்மாலியவிதி. 

189 
சித்தியகன்மங்கள் . 

23 
நித்தியாங்கங்கள் . 

24 
நிர்வாண தீக்ஷையின் பேதம் , 

118 
நிர்வாண தீக்ஷையில் சிஷ்யனுக்குச் சயனத்திலுண்டாம் 
கனவின் பலன்கள் . 

113 
நித்தியாக்கினி காரியம் . 

99 
நூற்று அறுபத்தொன்பது பதங்களின் பெயர் . 

126 
நூல் செய்த கால முதலியன . 

199 
முறை , 
நைமித்திகங்கள் . 

25 
நைமித்திகாங்கங்கள் . 

25 
பஞ்சப் பிரமதியானம் . 

64 - 


நித் 


நூலின் 


3 


.6 


65 


பத்து ஆ :பு தங்களின் குணங்கள் . 
பஞ்சகவ்யம் 63 பஞ்சர் மிருதம் . 
பஞ்சப்பிரமங்களின் குணங்கள் . 
பஞ்சபர்வத்திற்கு வசனம் , 
பஞ் சோதக முதலியவற்றைச் சமர்ப்பித்தலா லுண்டாம் 


68 
65 
79 


பலன் . 


73 


86 


88 
127 
138 

97 
134 
154 
138 
138 
138 
138 


191 


பஞ்சாசன இலக்கணம் , 
பஞ்சோபசாரங்கள், 
பதங்களின் பிரயோஜனம் . 
பஞ்சௌஷதம் . 
பஞ்ச சாதாக்கியம் . 
பரிதி இலக்கணம் . 
பதினாறு சம்ஸ்காரங்கள் . 
பஞ்சயவம் . 
பஞ்சபல்லவம் . 
பஞ்ச துவக்கு . 
பஞ்சமிருத்து . 
பதினாறு கணபதியின் பெயர் . 
பஞ்சோதகங்கள் 72 பஞ்சதிரவியங்கள் 72 பஞ்ச கந்த 

ங்கள் 72 பஞ்ச அன்னங்கள் . 
பாணலிங்க இலக்கணம் . 
பாஷாணஸ்தாபன விதி . 
பாஷாண உத்தியாபன முறை . 
பார்வதி பரமேசுவரர் ஸ்த்து தி . 
பிராமீ முதலிய சந்திகளின் தியானம் . 
பிரத்தியங்கங்கள் . 
பிரமாவினுடைய தினம் . 
புஷ்பத்தின் குணவிசேஷமும் பயனும் . 
புஷ்ப பலத்தினுடைய தாரதம்மியம் . 
புராணங்களின் பெயரும் எண்ணும் 
புக்களிகா இலக்கணம் . 
மண்டப சுக்தி . 
மரங்களின் வசை . 


72 . 


92 
I8I 
184 

2 


36 
98 . 
193 | 
74 

75 ) 
165 
180 
T28 
T36 


7 


192 
21 
21 
21 


மனுக்கள் , 
மாணாக்கனாதற்குறிய இலக்கணம் . 
மாணாக்கரின் பேதம் பதின்மூன்று . 
மாணாக்கனாகாதவன் இலக்கணம் . 
மாணாக்கனுடைய சுபாசுப லக்ஷணத்தை அக்னியைக் 

கொண்டறிதல் . 
மாசபூஜாவிதி . 
மா திருகா நியாசம் . 
மாதம் நான்கு விதம் . 
ஸ்மிருதிகர்த்தாக்களின் பெயர் 
முப்பத்திரண்டு இலக்கணம் . 
முப்பத்தாறு தத்துவங்கள் . 
முப்பத்தெட்டுக் கலாநியாயம் . 
வர்த்தனி இலக்கணம் . 
வாக்கியங்களின் தாரதம்மியம் . 
வாஸ்து சாந்தி விதி 
விவாகம் எட்டு விதம் . 
விஷ்ணுக்ராந்தி தரிக்க மந்திரம் . 
விஷ்டா இலக்கணம். 
வியக்தாவியக்தலிங்கம் .. 
விறகு இலக்கணம் . 
வியக்தலிங்கம் . 
விநாயகர் துதி . 
வீக்ஷணம் முதலிய சம்ஸ்க்காரங்களின் பலன் . 
வை திகாக்கினியின் தியானம் . 


84 
88 
I9I 
192 
166 
167 
196 
190 
135 

12 
140 
18 
78 
134 

96 
137 
96 

1 
98 
19 


கு 


மொ 


லிவால " 


10 ந : | 


ஸ்ரீபெவ ஷண்டி ! 


சிவம்யம் . 


சைவபூஷணமும் 
தமிழ்வியாக்கியானமும் . 

-SSSSDEEEEE 
ஈ . விடிாகா திவவாெெவ .) வெலவெ உஞாவகாமடி ! 
ஒவதெலாஜதாவதொஜிவயொாக்ஷ வாய நத || கா 

1. எல்லாவுலகத்துக்கும் நாயகன் நாயகிகளாயும் , முதன் 
மையான தம்பதிகளாயுமுள்ள பார்வதி பரமேசுவரர்களுடைய 
கண்களுக்குத் திருப்தியைச் செய்பவரும் , யானை முகம் உடையவரு 
மாகிய விநாயகமூர்த்தியைச் சிறப்புப்பொருந்திய கல்வியென்னும் 
அழகை அடைவதின் பொருட்டு நமஸ்கரிக்கின்றேன் என்க , 
வ 3 ெெபய்ய வபஷாவெலாயதாவமாயவ | 
லவாய . லாயக ஸ 3 * வப.வெவெம் , மஜா நா || உ n 

2 . உண்மையான ஐசுவரியம் என்னும் மொக்ஷத்தை அ 
டைவதின் பொருட்டும் , சொல்லையும் பொருளையும் அறிவதின் 
பொருட்டும் , சகல புருஷார்த்தங்களையும் தரும் விநாயகரை நம 
ஸ்கரிக்கின்றேன் என்க . 
கநெ வாண , வபவலிஜாவந 

நாஸ்தி தவலவள | 

கா 
வவஹவி தாள .வ_ஜேவாகாள ஹஜ | 

3. ஒருவருக்கொருவர் செய்த புண்ணியங்களின் பலத் 
தால் உதித்தவர்களும் , ஒருவருக்கொருவருடைய சார்பினாலுண் 


வாக 


11 கா 


2 


சைவபூஷணம் 


டான சம்பத்தை யுடையவர்களும் , சகல உலகத்துக்கும் தாய்தந் 
தையர்களுமாய் விளங்கும் சர்வமங்களையான பார்வதியையும் , ச 
ங்கரனான பரமேசுவரனையும் நமஸ்கரிக்கின்றேன் என்க . 


ஸ்ரீ சேகாராவாலிஜா நாவாயாவிலெவி நா | 
கி.ய.க சுர-கிரெஷாக ஸ்ரீவவாக்ஷாயொமி நா | 
( வானா நநயொழிநெ தி வாவெ .1 ) 

4 . காஞ்சிபுரத்தில் வசிக்கும் ஞான சிவாசாரியரின் திரு 
வடித்தொண்டு செய்பவராகிய பஞ்சாக்கர யோகியால் இந்நூல் 
செய்யப்படுகின்றது என்க . 

பரமானந்த யோகியென்றும் பாட பேதமுண்டு. 


விஷயொவ கி யாகாலம் ஜுகி கீ வயொஜ நழ 
பக : காாயி து ககுயிைகா ரீ பலிவாஸ் | 


! 


115 


5. இந்த நூலிற் சொல்லப்படும் விஷயம் சிவாகமங்களின் 
கிரியாபாதம் . இந்நூலின் பயன் போகமோக்ஷங்கள் . இந்நூலுக்கு 
அதிகாரி கிரியைகளைச் செய்விப்பதற்கும் , செய்வதற்கும் வல்ல 
சிவாசாரியர் என்க . 


அ ள 


நவாபுகவிைகா மணவ தி . வரவ நநீரா 
தகவபாதயோங்வாய நிவஹா நடொயக வெலிசும் ! 
நா நாவணவிவிதபஷாவ நாஹெரகுஓ.ஐநா நி நா 0 || 
ெெபசவா நா கியதெ வொ மவே வொாதாவி த0 ஷண்ழா 

6 . எல்லா மங்களங்களையும் தருகிறவராயிருக்கிற தன் 
னுடைய இஷ்டதேவதையான ஸ்ரீமத் சாம்பமகாதேவரை நமஸ் 
கரித்து பின்னர் மகாகணபதி . சுப்பிரமணியர் . நந்திகேஸ்வரர் ஆ 
கிய இவர்களையும் , திருஞானசம்பந்தசுவாமிகள் , திருநாவுக்கரசு 
சுவாமிகள் , சுந்தரமூர்த்தி சுவாமிகள் , மாணிக்கவாசக சுவாமிகள் 
ஆகிய சமய குரவர்களையும் , நந்திதேவர் , சனற்குமாரமுனிவர், சத் 
தியக்ஞானாதர்சனிகள் பரஞ்சோதிமுனிவர் , மெய்கண்ட தேவர் 
அருணந்தி சிவாசாரியர் ஆகிய சந்தான குரவர்களையும் , அடியார் 


] 


தமிழ் வியாக்கியானம் . 


3 


சைவ 


வன தஸ 


வா 


கள் கூட்டமாகிய அறுபத்துமூவர் , தொகையடியார் ஒன்பதின் 
மர் ஆக எழுபத்திரண்டு திருக்கூட்டத்தார்களையும் தனது . ஆசிரி 
யரையும் வணங்கி , பலவித எழுத்துக்களும் சொல்லமைப்புமாகிற 
தங்கத்தால் வியாபிக்கப்பட்டதாயும் சிவாகம வசனங்களாகிய இ 
ரத்தினங்களினாலே அழுத்தப்பட்டுள்ள தாயுமிருக்கும் 
பூஷணமென்னும் பெயரினையுடைய இந்த நூல் என்னாலே சொ 
ல்லப்பெறுகின்றது , 

1--6 . 
( அவதாரிகை ) இனி நூலின் முறையைச் சொல்லுகின்றார் . 

வாயவே ) 
உதிக , கொயா நவிவக்ஷிதா ஹி | 
கிஜவலிய , யோமெஷ 

ஜெய, கடிவா.க விவிது ) வக்ஷ 
வ 
7. இந்த நூலின் முறையானது இதற்குப்பின் 
இதற்குப்பின் இது என்னும் முறையில் சொல்லப்படவில்லை . மற் 
றெவ்வாறெனில் , சிவாகமங்களின் கிரியாபாத விஷயமாக யாதொ 
ன்று சுருக்கமாக அறியப்படக்கூடியதாக யிருக்கின்றதோ , அதை 
விரித்துச்சொல்கின்றேன் என்க . 

( அ - கை . ) பெரியோர்கள் இந்நூலை அங்கீகரிப்ப ரென் 
கூறுகின்றார் . 


| 


11 எ 


7 . 


வெவவி 2 ஜ நகரON 
வலவாரைதொண தெசம் ! 
உவஜ.வ வபரிஉன 

வி . 
வா யெநஜாவா நஉவ வலவ -9 


. 


ᎣᏁ 
வ 


11 அ 


8. சாந்தரும் , பொறாமையில்லாதவரும் , வித்வத்தன்மை 
யுடையவருமாயிருக்கின்ற சைவாசாரியர்களுடைய 

கண்டத்து 
வாரங்களிலே இந்த நூலானது புகுந்தவுடன் , சொல்லினாலும் 
பொருளினாலும் வரும் குற்றமில்லாமல் நல்லதாகவே ஆகிவிடும் , 
அது எது போலுமெனில் , ஜம்புந்தியின் நீர்த்துளியின் பரிசத்தி 


4 


சைவபூஷணம் 


னால் சகலபொருள்களும் நன்மை வாய்ந்த அபரஞ்சிப் ( புடம் 
வைத்த ) பொன்னானாற்போலும் என்க . 

( 8 ) 


( அ - கை . ) பின்னர் * அவையடக்கங் கூறுகின்றார் . 


வவஜ.நக 

) 

தகம் - வால நா 
வலவ - காய சாணெ ஹிகாாண்டி 
த தெயெல்! 33 பாஜவலகக தள 

காாண பலிவலசுதா லா ! 


க 


9 . அனைவரும் ஒவ்வொரு காரியத்தைச் செய்வதில் முற் 
செனனங்களில் அவரவர் செய்த கன்மபரிபாகமே காரணமாகும் . 
அவ்வாறாயினும், பான் இந்நூலைச்செய்தற்குக் காரணம் சிவ 
னடியாரனைவருக்கும் அடிமைபூண்டொழுகுவதேயாம் என்க . 

( அ.கை. ) இனி , சைவர் ஏழுவிதமென்று கூறுகின்றார் .. 


ல 


UD 


ெெபவாஸவலியாகி வயதொராலிவ பிஜ 
ஜாஜிவி -வூ ஜரோ 3 ஹாநுக்ஷி திவதி வெ -ெெபசவா 


மஜௗ If 


அவாந்திர 


நாவாதாெெபாவ வளவ தாயககாவோவாம் 
வயாஉ ந ஜபொது , ெெபாவ உதியெெவவாமனே உபபு தழ | 

10 . அரா திசைவர் , ஆதிசைவர் , மகாசைவர் , அநுசைவர் , 

ந்திர சைவர் , பிசாவர சைவர் . அந்திய சைவர் ஏனச்சைவர் 
ஏழு பிரிவினையுடையவராவர் . அவருள் , அநாதிசைவர் சிவ 
பெருமான் , ஆதிசைவர் சிவப்பிராமணர் , மகாசைவர் மகாப்பிரா 
மணர் , அ நுசைவர் க்ஷத்திரியரும் வைசியரும் , அவாந்திர சைவர் 
சூத்திரர் , பிராவர சைவர் சங்கர ஜாதிகள் , அதாவது கலப்பாற் 
பிறந்தவர் , அந்திய சைவர் மேற்கூறப்பட்டவரல்லாத ஏனையோர் . 


* அவையடக்கம் என்பது அவையை அடக்குதல் அவைக்கு அடங்கு 
தல் என விரியும் . அவற்றுள் பெரியோர்கள் அங்கீகரிப்பாரென் றது அவைப் 
யை அடக்குதல் . இது அவைக்கு அடங்குதல் ,, 


தமிழ் வியாக்கியானம் . 


5 


இவ்வாறு சிவாகமங்கனிற் கூறப்பட்டிருக்கின்றது . சில ஆகமங்க 
ளில் பத்து விதமென்றுங் கூறப்பட்டிருக்கின் றதென்க ( 10 ) 
( அ - கை . ) சுத்த சைவ இலக்கணம் இதுவென்று கூறுகின்றார் . 


8 


உ 


அ 


தருசெ ) 

து 

துவாமெகொசுவிஓ தீக்ஷா விலிஷா 
வெவாவாவாராயணா லத த வெவாவிரொ யெ யொ 
நீவாவாராவாராவா நியஜிநொ நித கி யா தகவரா 
வல 7 @ .வித வ வ ஜாதி மண நாஹெு 
" 

ரொவாஸ 

J 


தாஃ || க்க !! 


11 . எவர் சிவபெருமானுக்கு அன்புடையராயும் , 

சிவ 
தீக்ஷையினாலே ஒழுக்கமுடையவராயும் வேதநெறிக்கு மாறு 
படாதவராயும் , நல்ல சைவாசாரத்தையுடையவராயும் , விலக்கப் 
பட்ட செய்கைகளில் பாராமுகமுடையவராயும் , நியமம் உடைய 
வராயும் , நித்திய கர்மலோபம் இல்லா தவராயும் , சபைக்குரியவரா 
யும் , தீக்ஷைக்குப்பின் பூர்வஜாதி நாமம் இல்லா தவராயும் இருப் 
பரோ அவரே சுத்தசைவர் என்க . 

( 11 ) 
( அ - கை . ) அதிவர்ணாச்சிரமத்தின் ஆசாரம் இதுவென்று 
கூறுகின்றார் . 
தொதா திவணா ணொ அவெய : 

வணாஸ்ரா உாரவிவஜ.நெந | 
காஷாயவாசயாரிணொடு 

த பொவாம் கிரணாகொகாஃ || கஉ 


12 . பிராமணர் முதலான 

நாலு வருணங்கனி 

ருணங்கனின் ஆசாரங் 
களையும் , பிரமசரியப் , கிரகஸ்தம் , வானப்பிரஸ்தம் , சந்நியாசம் 
என்னும் நாலு ஆச்சிரமங்களின் ஆசாரங்களையும் தள்ளிவிட்டு 
சிவாக மோத்தமான சரியையாதி ஆசாரங்களையுடைய சுத்தசை 
வரே, அதிவருணாச்ரமி என்று அறிக . இவர் காஷாய 
வெள்ளை ஆடை 

ஆகிய இரண்டும் தரித்துக்கொள்ளலாம் 
என்று கிரணாகமத்திற் சொல்லியிருக்கின்றது . இந்த அதிவரு 


ஆடை 


6 


சைவபூஷணம் 


வதயே 


ணாச்சிரமியின் ஆசாரத்திற்கு குடீசக சன்னியாசமே சிரேஷ்ட 
மென்க . 

( 12 ) 
( அ கை . ) சுத்த சைவர்களுக்குச் சீவனோபாயம் இது 
வென்று கூறுகின்றார் . 
ெெபாவா நாஜிஹ ஜீவ ந. கய யொ கஷாஜ நா விவ 
நாலாவத யை ஹிஜ நறு 

ஜாகூாது உதாயதில் | 
விஉ 

கா நாயகி நரவவீதாய திய தொ 
வர விஷ ஜநாயகி லவி ஹிதாநஜாரவாணிஜ 
13. பிராமன் 

பிராமணரைப்போல் கிருஷி செய்வித்துக்கொள்ளுத 
லும் , மடபதியாகயிருத்தலும் , இவர் நல்லவரென்று பிறர் தரப்பெ 
றுதலும் , தன்னிடத்தில் படித்தவர்கள் சந்தோஷித்துத் தரப் 
பெறுதலும் , நீதிபதிகளான அரசர் முதலியோரால் ஆதரிக்கப் 
பெறுதலும் , தருமவட்டியில் வருவாய் வருதலும் , மாணாக்கர் 
குருதக்ஷணையாகத் தரப்பெறுதலும் , தனக்குரிய வியாபாரத்தி 
னாலே வருவாய் வருதலும் ஆகிய இந்த வகைகளினா வ 
கின்ற ஆதாயங்களே சுத்த சைவர்களுக்குச்சீவனோபாயமென்க . 
( அ.கை. ) சைவ சந்நியாசங்களின் பேதங்களைக் கூறுகின்றார் ... 


வழா 


வரு 


ஆ 


ெெலவெவ ஸநாலவியாதயா 

வி உாது விஜிஜா வஹூஉகள் உள ! 
வனதெவி உாராஹி 

உாராஹி குடிகொ வா 

வந தாவலிய டொவி வாரா வனவ || கசா 
14. வித்வ சந்நியாசமென்றும் , விவி திசா சந்நியாசமென் 
றும் , வெகூதக சந்நியாசமென்றும் , குடீசக சந்நியாசமென் 
றும் , இவ்வாறு சைவசந்நியாசம் நான்கு திறப்படும் . அவற் 
றுள் , முன்மூவர் மனைவியற்றவர்கள் குடீசக சன்னியாசமென்பது 
காஷாய வஸ்திரதாரண முதலான சகல சந்நியாச தர்மங்களோடு 
மனைவி சகிதமாயிருப்பதாகும் . அவாந்திர சைவர்களுக்குக் குடீசக 
சன்னியாசமே சிரேஷ்டம் என்க . 

[ 14 ] 
( அ - கை . ) சோடசக்கிரியை யுடையாருக்குரிய அதி 
காரத்தைக் கூறுகின்றார் . 


தமிழ் வியாக்கியானம் . 


7 


பாஷா ஷொலு வலக்கி யா 

விஹிதா 3.ெெதஹுதா 

தொழிதோ 
தெஷாசெவாலிவாமனாவநெயொம வரைவாயபு தா 1 
வீரோ ஜொக 3. வ 8 மி.கியெ வலவாக்ஷாய தா 
பொவாாழ மூவா யெவ நஹி வெவ. நயொமா 

விக | கரும் 
15 . எவர்கள் கர்ப்பாதான முதல் பதினாறு சமஸ்காரங்க 
ரூம் , திவ்யாகம மந்திரங்களினாலே செய்யப்பெற்றிருக்கின்றார் 
களோ , அவர்களே சுத்த சைவர்களென்றும் , இருபிறப்பாளர் 
என்றும் , சிவாகமாதி படனத்துக்கு அதிகாரிகளென்றும் சைவா 
சாரியராதர்குரியவர்களென்றும் அறிக . ஆதலினாற்றான் வீராக 
மத்தில் சம்ஸ்காரமாகிய விசேட தீக்ஷை பெற்றவர்களே , சிவார்ச் 
சனையிலும் , சிவாகமா படனத்திலும் அதிகாரமுடையவரா 
வரென்று கூறப்பட்டிருக்கிறதென்க, 

( 15 ) 


( அ.கை. ) இவ்வாறு சிவாகமத்திற் சொல்லப்பட்ட சமஸ் 
காரமென்னும் தீக்ஷையினாலும் சிரேஷ்டமான பிராமணத்துவம் 
உண்டென்று கூறுகின்றார் . 


8 


வ Jுக்கியயா யஹ விஹித 0 வலில . விஜவம் கஷா 
UTOS) தாமாவாக கவிஹிக தவ 

தவ ) 

அஜங கயழ | 
யாவெவ பதிவெவ தாகூயிஷணா விலெ விலாடிள கய . 
தவலாடிாமாவாக வெவவேக வி . விஜங . ஹி தக || கசு ! 

16 , இருடிகளாற் சொல்லப்பட்ட மிருதி அநுட்டானத்தி 
னாலேயே பிராமணத்துவம் 

உண்டென்னில் , அனைவருக்கும் 
மேலானவரான மகாதேவர் திருவுளம்பற்றிய ஆகம அநுட்டா 
ரத்தினால் என் பிராமணத்துவம் உண்டாகாது . உண்டாகவில்லை 
யாயின் , அவர்களால் பூசிக்கப்பெறும் திருக்கோயில்களிலே 
சென்று கடவுள் உண்டென்னும் புத்தியுடன் நமஸ்காரம் முதலா 
ன வழிபாடு செய்தல் கூடாதாகும் . ஆதலால் , மிருதிவாக்கியங் 


8 


சைவபூஷணம் 


களினும் சிவாகம் வாக்கியங்களே வலிமையுடையனவென்றும் , 
அந்த வாக்கியங்களினாலே செய்யப்பட்ட பிரா மணத்துவமே பிரா 
மணத்துவமென்றும் அறிக . 


( 16 ) 


( அ.கை ) சிவதீக்ஷையுடையாருக்கு முன்னுள்ள சாதியும் 
பெயரும் போய்விடுமென்று மூன்று சுலோகங்களினாலே கூறு 


கின்றார் . 


காஷா நா புவியொமதொய்வு ந : கி . வர z நாளொ 


வ பெ 


லொ வாவிவ ஸிவாயமவிகாவ படியொவ ) 

ஷகிழ் ! 
வவபாவ )" பல கிகாவ 

ெெகவ 

ஓ யொ நவா 
தலா8 வ - வபுஜஜாதி நாமேண நாகாலெ வ தீக்ஷாவ தால் 


ஜயோ 


வதா || 


8 


* ) 


கிஜாஹிது கநகாவலாதிகம் தஃ காகொவி வாகரா 
காரஃகிஞ 8ு உ.தொயவையசு வலாஇவு 

20 8ெவா .. 

18 வா .. 
ஜ.வ உ உக உலாவரணதொ வொஷாயிஜாவ நடி . 
தவலாடிஸி ஹவ தலவ தா ெெபாவாயார ஜ.நி நாடி || க அ !! 


கா ) " 


ஸ 


உல 


8 


- J ஷாதாதாவதெது யயா வமாவலி க கேஜிபுண : 
நெஷவை நய பயாவண தா வாவொகி த ம.த. ! 

10 கிது ஹொவவெயாவன தலவெபூதலாடிாலிவா 
ஊவா ஹி 

தெைமாத, நாவே வெெெவவாயரெஜ.நி நாடி 11 ககூா 
( 17-18-19 . ) விறகிற்கு அக்கினியின் சம்பந்தம் வந்த 
பின்னர் , முன்னுள்ள பசுமை சம்பந்தமான வடிவமும் விறகு 
என்ற பெயரும் போய் , சுடர் என்னும் வடிவமும் தணல் என்னு 
ம் பெயரும் வந்தாற்போ வும் , இரும்பிற்கு ரசகுளிகையின் சம் 
பந்தம் வந்தபின்னர் , முன்னுள்ள கருவடிவமும் இரும்பென்னும் 


தமிழ் வியாக 


முன்னுள்ள 
மாயுள்ள 


பெயரும் போய் , ஒளிவடிவமும் பொன் லெ .. 
தாற்போலவும் , முத்துச்சிப்பிபிலே விழுந்த தம் பெயரும் வக் 
நிகழ்ச்சி வடிவமும் நீரென்னும் பெயரும் போய் , 

க , 
ஒளிவடி வமும் முத்து வென்னும் பெயரும் வந்தாற்பே 

லவும் , 
அவ்வாறன்றி , மேருவைச் சேர்ந்த காகம் பொன்னிறமானாற் 
லவும் , மேகத்தைச்சார்ந்த உப்புச்சமுத்திர நீர் நல்ல தண்ணீரா 
தற் போலவும் , மகத்தான நாவற்பழச்சாறின் நதியிலுள்ள நீரைச் 
சார்ந்த ஒரு முதலிய அனைத்தும் உயர்ந்த பொன்னானாற்போல 
வும் , அவ்வாறன்றியும் கிரியா விசேடத்தாலுள்ள குடுமிபூணூல் 
ஆகிய இவற்றையுடைய கிரியையாளரினும் சந்நியாசிகள் , பக்தர் 
கள் சிரேஷ்டரானாற் போலவும் , உப்பளத்தைச்சார்ந்த அனைத் 
தும் உப்பானாற் போலவும் , காசித்தலத்தை அடைந்து மகோப 
தேசம் பெற்ற அனைவரும் அணுசதாசிவரென்று பெயர் பெற்றாற் 
போலவும் , அவ்வாறே சிவதீக்ஷா சம்ஸ்காரம்பெற்ற அனைருக்கும் 
முன்னுள்ள சாதியும் பெயரும்போய் வேறொரு கோத்திரமும் , 
வேறொரு பெயரும் ஒரு மகத்துவமும் உண்டாகுமென்று அறிக 

17 , 18 , 19 
( அ.கை. ) சிவதீக்ஷையுடையாரை முன்னுள்ள சாதி பேர் 
களால் அழைத்தல் குற்றமென்றும் கூறுகின்றார் . 
வ ஆரெகு யயா பலிவாஸ்ரீஜ ந. யசுவ வபுஜா 
பாவதெதஹெ 

வாதா 

--நாகாண வெ த- வல 
வ ெெஹகவக்ஷாவயி : | வஹா ஹாவயிரவ 

ஈ 5 
வத " தி வாைவயி : 1 

வாழாவாடிய 
கெமிக வஉதி வெ.காடாவ வேதயடி 
20 

சிவசம்ஸ்காரமென்னும் சமயதீக்ஷைபெற்று சிவனு 
டைய அடையாளமாகிய விபூதி உருத்திராக்கம் தரித்த சிவபக்தர் 
களை , எவனொருவன் முன்னுள்ள சாதியை நினைத்து நிந்தை 
செய்கின்றானோ, அவன் , பிரமாவினுடைய நாளிலே பதினைந்து நா 
ள் நரகத்திற்கிடப்பானென்றும் , அவரிலும் அதிகமான விசேட 
தீக்ஷையுடையாரை நிந்தை செய்தவன் விட்டுணுவினுடைய நா 

2 


மாவ 


ல த தயாா 


|| உ OH 


10 


சைவபூஷணம் 


ளிலே ஐந்து நாள் நரகத்திற்கிடப்பானென்றும் , அவரிலும் அதி 
கமான நிருவாணதீக்கையுடையாரை நிந்தைசெய்தவன் ருத்திர 
னுடைய நாளிலே மூன்றுநாள் நரகத்திற்கிடப்பானென்றும் , அ 
வரினும் அதிகமான சைவாசாரியராய் , குருபீடமாயிருப்பவரை 
நிந்தை செய்தவன் சதாசிவ வருடத்தில் மூன்றுவருடம் நரகத் 
திற்கிடப்பானென்றும் இவ்வாறு சுவச்சந்தபைரவமென்னும் 
உபாகமத்திற் சொல்லப்பட்டி ருக்கின்றதென்க 

( 20 ) 


( அ - கை ) நான்காவது வருணத்தவரான சூத்திரற்கும் 
சிவதீக்ஷைபினாலே இருபிறப்பாளரென்னுந் தன்மை உண்டென் 
ஐ ), கூறுகின்றார் . 


Vo D 


வலா தா || 


||உக 


சாபாணாவி தீக்ஷபா தனிவயா ஹி . அஜ 
கூடி வா ெெவனிஷ ,) ஹு நயாவி நிமா ந 
ஹவ ஜெவொஜி த . | தெநெஷா 2 ஜதா நஹீ 
யாத உகி ஷிவது வகாவலவச வபவெெதவ நி 
யாதரவெடிவவந த த 2 

வலய 
21 . நான் காவது வருணத்தில் உதித்தவரான சற்சூத்திரர் 
சிவதீக்ஷையின் மகிமையினால் பிராமணசிரேஷ்டராவர் . ஆயினும் , 
வேதமோதல் முதலான வைதீகக்கிரியைகளில் எப்பொழுதும் 
அதிகாரமுடையவராகார் . அதனால் இவருக்குப் பிராமணத்தன் 
மையில்லையென்றல் கூடாது . அஃது எதுபோலுமெனின் , பிரா 
மணப்பெண்களுக்கும் பிராமண்சந்நியாசிகளுக்கும் பிராமணத் 
துவமிருந்தும் , வேதமோதல் முதலான 

கிரியைகள் செய்தல் 
கூடாதவாறு போலுமென்க. இவ்விஷயத்தில் வேதாகமங்கள் 
பிரமாணம் . இவ்வுண்மையினையுணராது நான்காவது வருணத்துச் 
சுத்தசைவன் , மதிமோகத்தால் தாம் படித்தற்குரிய சிவாகமம் , 
திராவிடநூல்களைப் படியாமல் வைதீகக்கிரியைகளைச் செய்யின் 
அவனுக்கு ஈரகவேதனையுண்டென்றும் , அவன் செயல் பெரி 
யோர்களுக்கு உடன்பாடில்லையென்றும் அறிக , 

( 21 ) 
( அ - கை ) ஆகமங்களுக்கு அதிகாரி இவர் என்று கூறுகின்றார் 


தமிழ் வியாக்கியானம் , 


11 


வா " 


ெெபாவா நாவிைனாய- லாயகதயா 

ஜதி 
மொதவா ஹஷாவில் தி வெபவ யா நிற தா 
ஓவ ) மா . நா 1 9A_ யாந் தடிது நாதி 
காணாக வடியாத நா நுஷ வா ெெபாவாஃ கெ 
தவ 8ெ 2 ஜாதி உலக ெெபசவாயர ஜ.நி நாழ உஉ 

( 22 ) பரமகாருண்யாயும் உத்தமராயும் விளங்கும் ஸ்ரீமகா 
தேவரானவர் , சிவதீக்ஷா சம்பன்னரான சத்சைவருக்கு , சாலோ. 
க பதவியைக் கொடுக்கிற சரியாபாதம் , சாமீப பதவியைக்கொடுக் 
கிற கிரியாபாதம் , சாரூபபதவியைக்கொடுக்கிற யோசபாதம் , சாய 
ஜ்யமுக்தியை கொடுக்கிற ஞானபாதம் என்னும் நான்கு பாதங்க 
ளையும் அறிவிக்கும் நிமித்தமாகவும் , அறம் பொருளின்பம் வீடு 
என்னும் நான்கு புருஷார்த்தங்களும் சித்தித்தற்பொருட்டும் , 
அனைவரையும் காத்தற்பொருட்டும் , * ஏழுவிதசிவ தீக்ஷை , கர்ஷ 
ணா திபிரதிஷ்டாந்தம் , பிரதிஷ்டாதி உத்ஸவாந்தம் உத்ஸவாதி 
பிராயச்சித்தாந்தம் ஆகிய இந்தக்கிரியைகள் நடைபெறற்பொரு 
ட்டும் , காமீகமுதலான இருபத்தெட்டுத் திவ்யாகமங்களையும் அனு 
ஷ்டிப்பு சுலோகங்களாகத்திருவுள்ளம் பற்றியருளினர் : 


. 


அந்த சத்சைவர் யாரெனில் , பிராமணர் முதலான நான்கு 
வருணத்தவரும் , அந்தநால்வர்களிடமிருந்து அநுலோ மக்கிரம 
மாக வுற்பத்தியான ( அஃதாவது பிராமணப்புருஷனுக்கு க்ஷத்தி 
ரியர் முதலிய மூவகைப் பெண்களிடத்தும் க்ஷத்திரியனுக்கு ஏ 
னையிருவரிடத்தும் வைசியனுக்குச்சூத்திரனிடத்தும் உற்பத்தி 
யான ) அறுவரும் ஆகப்பதின் மருமாம் . இவர் இந்தச்சிவாகமங்க 
ளைப்படித்தற்கு அதிகாரிகளாவர் என்க . 

( 22 ) 
( அ - கை ) சைவன். தனது சாதிக்கு ஒத்த ஆசாரத்தில் இருக் 
வேண்டுமென்று கூறுகின்றார் - 


சும் 


* ஏழுவித தீக்ஷையாவன : நோக்கம் , பரிசம் , வாக்கு , பாவனை 
நூல் , யோகம் , அவுத்திரி, யென்பன . 


12 . 


சைவபூஷணம் 


தஉய" 


லொசெயா 


தலா 2 ) ஹ 

2 


s 


தீக்ஷாவிலிஷொ பலிவாஸ் 

வொக வலஜாதெ விதஹத்த, | 
யுக லாவாாஸo காயம் 

கயபாகவி உாது வஹிரெவவே ||உஙா 
( 23 ) சிவ தீக்ஷையினாலே சிரேஷ்டனாகயிருப்பினும் , அத்த 
கைய சைவன் , தன்னுடைய சாதிக்கு ஒத்ததாயும் அந்தந்ததேச 
த்துக்கு ஏற்றதாயும் , அன்னியசமயாசாரங்களுடனே சப்பர் தமி 
ன்றியுமுள்ள நல்ல சமயாசாரத்தை அனுட்டிப்பானாயின் , அவ 
னே சுத்தவைதிக சைவனென்றறிக . 

( 23 ) 
( அ - கை ) வாக்கியங்களின் தாரதம்மியத்தைக் கூறுகின்றார் . 

"1.நாஜிஹ தாராத3 , த . ஸ்ரீ வௌஷா 

பாவ வவம் 

வரைண.த. 
2) " ஷக 1 தலாவ 

தொ 
வியாத )வவ o வாஉெஷவ . தவ o m ள ச 
உரபொTO ஷவரா வாாலிவ தாழ உசா 

( 24 ) வாக்கியங்களின் தாரதம்மியமானது பௌட்கராகமத் 
திலே சொல்லப்பட்டிருக்கிறது . அஃதெவ்வாறெனில் , உலகத்தி 
லே சாமான்யமானவருடைய 

வசனத்தினின்றும் ஆப்தராயு 
ள்ளார் வசனம் சிரேஷ்டம் . அதனினின்றும் இருடிகளுடைய 
வசனம் சிரேஷ்டம் . அதினிலும் இந்திரனுடைய வசனம் சிரே 
ஷ்டம் . அதினிலும் பிரமாவின் வசனமும் , அதனிலும் விஷ்ணு 
வின் வசனமும் , அதனினும் ருத்ரன் வசனமும் , அதனிலும் 
மகேசுவரனுடைய வசனமும் , அதனிலும் சதாசிவனுடைய 
னமும் சிரேஷ்டமென்று இவ்வாறு வசன தாரதம்மிய முறைகூற 
ப்பெற்றிருக்கின்றதென்க . 

( 24 ) 
( அ - கை ) சைவருக்குரியகோத்திரமுதலியவற்றைக் கூறுகின் 
றார் . 
ெெபாவா நா பலிக்ஷயா அஜ தயா 


த.து கி . பொது , வலததி த.த மொவாவை J 
கொ விவிவொஉதெ ! பொது . ெெபாவயோ 


வச 


ல 


பாசவபவகள் 


தமிழ் வியாக்கியானம் , 


13 


ய- நிஹிேதா வபனா நவபவாட் U மெடா 
வரவஸு வெதி 

வெதி விசா 3 ஜெயா ாெ • 


உசு 


அவாரோ ஹி ாைவ J க்ஷ 

2 - _நயம் ெெசனால 
வா_ ஷி தாவலா உபாவ ) 

யதொ rெ 20 வ 
தடா நி நீ_வவாது ! வயாக வஷமி 

ஸ கொ 
) 

J க்ஷொ ஜ_ - நொயொ 
வநஃ மொலக பாவ ) 

பாவ ) 20 நாதம் 3ுவது 
ஸி ஜ.வ தாஃ || 


தியபாதோ 
3_ாெவ , 


||உகா 


பொ.த 


// உஎ 


சூணொவ .) வபாநா வட தா வொகெஷ 
ய . ெெபவவவயீவாத, மாளவதி யொ 
வ 3 க்ஷா 2018 காஜிகெ ! உதாஹத வ 
த திாமா நாட்டை தொவா ஷட வெதி வஉசு 
வாஷ , 8 கஷாவாக ம 8 11 
கிவ வாடி வதிெெபாவ விலுவாவெஜாமதீக்ஷா 
வரா நாகராவய பொ.த வலது தி ாை க்ஷொவ 

வாவெலா ரொவா 2 

25 - ந 
2ுவா நித 

ஹ லக்ஷா 3 : த.தக்ஷண 3.த 
விவழாலயாநொக தெதாவீ 


ந ஸுஹா 


| 


||உஅ 


570 || 


( 25,26,27,28 )சிவாகம வல்லவரான சைவாசிரியர்கள் சிஷ்யர்களு 
க்கு விசேஷதீக்ஷசமயத்திலும் , ஞானதீக்ஷாசமயத்திலும் , உப 
தேசிக்கப்படும் விஷயங்கள் , ஐந்தென்றும் , ஆறு , ஏழு , எட்டு என் 
றும் ,பன்னிரெண்டென்றும் சொல்லப்படும் . அவையெவையெனில் , 
கோத்திரம் , சந்தானம் , கோசரம் , மடம் , விருக்ஷம் ஆக ஐந்தும் , 
ஆகமம் சேர்த்து ஆறும் , நாமதேயம் சேர்த்து ஏழும் , மந்திரம் 
சேர்த்து எட்டுமாம் . அவற்றுள் கோத்திரமாவது சைவகோத்தி 
ரம் . சந்தானமாவது நந்திகேசுவரர் ஸந்தானம் ; கோசரமாவது 
சிவன் என்னும் பொருள் ; மடமாவது ஆமர்த்த மடம் ; விருக்ஷ 
மாவது வடவிருக்ஷம் ; ஆகமமாவது காமிக முதலிய 

காமிக முதலிய இருபத்தெ 
ட்டாகமங்கள் ; நாமதேயமாவது சிவநாமதேயம் ; மந்திரமாவது 


14 


சைவபூஷணம் 


பஞ்சாக்கரம் ; இவ்வாறு முன்னைய எட்டும் அறிக . பின்னைய பன் : 
னிரெண்டென்பது , கோத்திரம் , நாமதேயம் , சந்தானம் , மடம் , 
விருக்ஷம் , வனம் , குகை , வாசம் , கோசரம் , மந்திரம் , தரிசனம் , 
முகம் என்பனவாம் . இவ்வாறு சூட்சும ஆகமத்தில் விரிவாகச் 
சொல்லப்பட்டிருக்கின்றதென்க , இந்தப் பரம்பரை வ , 
ஸ்ரீ மகாதேவர் எழுந்தருளியிருக்கும் கைலாஸ மலையின் பக்கத் 
தில் அனேக மடங்களும் அனேக இருடிகளும் அநேக திவ்ய 
விருக்ஷங்களும் உண்டு , அவற்றுள் , ஆமர்த்தகமடம் ஒன்று . 
அதற்கு ஆசிரியர் , சனற்குமாரபகவான் , அதற்கு விருக்ஷம் கதம் 
பம் , பின்னர் புஷ்பகிரிபடம் ஒன்று , அதற்கு ஆசிரியர் சனக 
மகாமுனிவர் . அதற்கு விருக்ஷம் அர்ச்சுனம் . பின்னர் கோளகி 
மடம் ஒன்று , அதற்கு ஆசிரியர் சனாதன முனிவர் . அதற்கு விரு 
க்ஷம் சம்பு . பின்னர் . ஆமண்டமடம் ஒன்று , அதற்கு ஆசிரியர் 
சனந்தன முனிவர் . அதற்கு விருக்ஷம் வடம் . ( ஆல் ) இந்நான்கும் 
சைவமடமாகும் . இவ்வாறு இந்த நான்கு மடங்களும் காமிகாக 
மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன . 
(காலோத்திராகமத்தில் ) 

பலிவலிவா தயா ஜெ காகிலாவி தீ தி வதஷயம் | 
ெெபாவ . குன பலிவாஜா த . கெஜடாத பலிவாகன . || 
வி.ஜொஜொதிஷ ஜ r 50 நாடாகாவித் வெவ | 
க்ஷாகாவெ யாதொ தீயதெவ பலிவாவிஷூ || 
த.த உாவலாஜா த . கதை @ வதஷய | 
கூ , காஜெக-த- விஜெயாவா ஹணா வதுஷயொ 

யெ நலெ சவாக ந 
ஸி தர என்றும் பைரலோத்தராசமத்தில், 
சூாைவ வர UP 4 லொ ஹஸ் : வத 
தீ வா விகாவ ,) • Jerenc & _i வ 
ஜாக்ஷா: உவ மாட்த் நிஜமாக அ , 7 
யவஃலாசாநாடபொஉடா -1 பொ ம 
வாது பலிவொ23- உஜ 0 கா 6ாதாவடி " 


7. 2 ஜாத ) 


யதா mo 


ய 


தமிழ் வியாக்கியானம் . 


15 


என்றும் கூறப்பட்டிருத்தல் காண்க . இவற்றின் பொருள் 
எருமாறு : --சிவகுலம் , சிகாகுலம் , சோதிகுலம் , சாவித்திரிகுலம் 
எனக்குலம் நான்குவகைப்படும் . அவற்றுள் , சிவகுலம் சிவனிடமி 
ருந்து உண்டானது , சிகாகுலம் சத்தியினிடமிருந்து உண்டா 
னது . சோதிகுலம் விந்துவினிடமிருந்து உண்டானது . சாவித் 
திரிகுலம் நாதத்தினிடமிருந்து உண்டானது . தீக்ஷாகாலத்தில் 
சிவன் முதலிய பொருள்களிடத்தில் மந்திரம் லயம் அடையும் கிர 
மத்தில் நான்கு குலமும் உண்டாயின. பிராமணர் முதலிய நான்கு 
சாதிகளிடத்தும் முறையே இந்த நான்கு குலமும் அறியப்படும் . 
சுத்தகுலம் உண்டாகும் பொழுது பழையகுலம் முதலியன நீங்கு 
கின்றன என்பது காலோத்தர ஆகமம் , 
ஆமண்டமடம் , மகிழவிருக்ஷம் , அம்சபு , விந்து சரசு , கிருதமால 
விருக்ஷக்காடு , பஞ்சாக்ஷர மர்திரம் , பர்வதம் , காயத்திரிகோத்தி 
ரம் , அத்திரிமகாரிஷி , நந்திகேசுரர்சந்தானம் , சிவகோசரம் ஊர் 
த்துவமுகம் , காலோத்தர ஆகமம் , என்பது பைரவோத்தரம் என் 
னும் உபாகமம் . ( 25 , 26 , 27 , 28 ) 

( அ - கை ) சிவப்பிராமணருக்கு இன்னின்ன விஷயங்களில் 
ஆசிரியத்துவம் உண்டென்று கூறுகின்றார் . 

ெெசலவாமஷீெரவாக ஜா 
கான 

முகூ3 வெவ பலிவ விஜா நாழி ! 
வாயெஷு விவாதிவ துஷயவ ) 

தீக்ஷாகரதெஷு வ U9 .த.தெ. !! |உசு : 
( 29 ) பாமேசுர வாக்கியசமூகமான சிவாகமங்களை ஓதுவித் 
தலிலும் , ஆத்மார்த்தமான கிரியைகள் செய்வதிலும் , பிராமணர் 
முதலிய நான்குவருணத்தவருக்கும் அந்தந்த வருணங்களுக்கு 
அனுகுணமாக சிவாகமங்களிலே கூறப்பட்ட அந்தந்தமந்திரங்க 
ளினாலே தீக்ஷை செய்வித்தலாகிய பரார்த்தக்கிரியையிலும் , சிவப் 
பிராமணர்களுக்கு ஆசிரியத்தன்மை உண்டென்று சிவாகமங்க 
ளில் கூறப்படுகின்றன . 

( 29 ) 
[ அ - கை ) சிவப்பிராமணர் இல்லா தவிடத்தில் க்ஷத்திரியன் 
முதலிய மூவருக்கும் ஆசிரியத்துவம் உண்டென்று கூ றுகின்றார் . 


ங் வ 


16 


சைவபூஷணம் 


யவெு 


மருகூஜெவ , ஹிது ெெபாவனாமெ . 

பலிவ விஜா நா 0 தஉலாவடிபொ 1 
க்ஷதா நா . க்ஷதியாவெ . 

Ma ஹீதிது வலி த.தெ ந ஓ 
( 30 ) சிவப்பிராமணராகிய ஆதிசைவருக்கு சிவாகமமுறைப் 
படி தீக்ஷை முதலியன செய்து வைப்பதற்கு ஆசிரியத்துவம் உண் 
டென்று சகல மூலாகமங்களிலும் உபாகமங்களிலும் கூறப்பட் 
டிருக்கின்றன . ஆதிசைவராகிய சிவப்பிராமணர் இல்லாதஇடத் 
தில் க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர் ஆகிய இவருக்கு தீக்ஷை 
முதலியன செய்துவைப்பதில் அதிகாரம் உண்டென்று சித்தாக 
மத்தில் கூறப்பட்டிருக்கிறது . அவ்வாகமவாக்கியமாவது , 


. 


வாஹணாலாவதெபெஷ 
க்ஷத : க்ஷ தல 

ெெவெஃ 
த இயாலாகதெபொது 
ெெவரெலா ெெவா 
2) " 

வலெெவ ரஃ | 
தகத் பாஷாவ தெராது 

& * & வ வெரும் 11 
( இதன்பொருள் ) பிராமணரில்லா தேசத்தில் க்ஷத்திரி 
யன் குருவாவன் . க்ஷத்திரியன் இல்லாத இடத்தில் வைசியன் குரு 
வாவன் . வைசியனில்லாத 

த இடத்தில் 
-த்தில் சூத்திரன் குருவாவன் 

( 30 ) 
( அ - கை ) ஆதிசைவர்கள் இருக்குமிடத்தில் க்ஷத்திரியர் 
முதலியோர் தத்தம் சாதியிலுள்ளவருக்கு தீக்ஷைமுதலியன 
செய்வித்தல் குற்றமென்று கூறுகின்றார் . 


த 


எனக . 


. 


உஜாத " 


க்ஷதெ ண ெெவப ) நது ஜாத 

தீக்ஷாகரதா வெகஜ நஷ ஜொஹாக ! 
உவளவ வறள ஹி யாையைவ 

வாவெ வரௌ - விதவடி வெ || ங க ! 


தமிழ் வியாக்கியானம் . 


17 


க 


( 31 ) சிவப்பிராமணர்களாகிய ஆதிசைவர்கள் இருக்குமிட 
த்தில் க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர் ஆகிய இவர்கள் தத்தம்வ 
ருணத்திலுள்ளார்க்கு அறியாமையினாலே தீக்ஷை முதலியன 
செய்துவைப்பின் , செய்தவரும் செய்யப்பெற்றவரும் ஆகிய இரு 
வரும் , யமலோகத்தை அடைந்து , அங்கு நிகழும் விசாரணை முடி 
வில் இரௌரவம் முதலிய நரகங்களை அடை வரென்றறிக .. 
இதற்குப்பிரமாணம் : -- 

க்ஷதெண க்ஷிதா: கெதிர் 
கெவி 2.பெல 

- 
கெவிக உண உெவொலி 

வில் திவ யாையடி 
மகா ஜ.ந த . கொடிது 

விலகி நாகாது யுவழ ! 
இதன் பொருள் மேலே கூறியவாறு . 

( 31 ) 
( அ - கை ) நான்கு வருணத்தவரும் அவரவர்சாதிக்கு ஆசி 
ரியராயிருக்கலாமென்று கூறுகின்றார் . 

உகாரெராவ , யிகாரிண : கில.. J ணா . தீக்ஷாவ , 
உாநெ வா விவா 
உதி மீ ஸுவ பொமனெ | 

வ 
வெ ந ராணா காயபாஹி தீக்ஷாவா ததஜா 
திவவவ . கிஜ.ந. க்ஷா க பொயு H ஙஉர் 

( 32 ) பிராமணர் , க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர் என்னும் 
நான்கு வருணத்தவர்களும் , சைவதீக்ஷையிலும் , நித்தியமாகிய 
ஆத்மார்த்த பூசையிலும் , நைமித்திகமாகிய தனக்கு உசிதமான 
சிவலிங்கப் பிரதிஷ்டையிலும் , காமியமாகிய சோமவார விரத 
உத்தியாபனம் , மந்திரசித்தி முதலியவற்றிலும் , தாம் செய்து 
கொள்வதற்கும் பிறர்க்குச் செய்து வைப்பதற்கும் அதிகாரமுடை 
யவராவர் . ஆயினும் அந்தந்தச்சாதியிலே உள்ள ஆசிரியர் அக் 
தந்தச்சாதியிலே யுள்ள சிஷ்யருக்குச் செய்து வைப்பது முறை 
மை யென்று சுப்ரபேதாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது ( 32 ) 


ரவி தயான் 


ப த 


ததஜா திவ 


3 


18 


சைவபூஷணம் 


( அ - கை ) இன்னொரு முறையாக அனைவருக்கும் ஆசிரியத் 
துவம் உண்டென்று கூறுகின்றார் . 


உ.நுவொஜா 


கூதீ கிது விவ ,விபவனி.க . வண 
அதஷயஸ் வ 

! சுயாவி வால 
நா . விசுவ தெவ கிஜொஜி.நாளு || ங ஙா 

( 33 ) பிராமணர் முதலான நான்கு வருணத்தவருக்கும் த 
டையின்றி ஆசிரியத்துவம் உண்டென்றும் , இன்னொரு பக்ஷமாக 
அநுலோ மரான ஆறுபேருக்கும் ஆசிரியத்துவ முண்டென்றும் 
இவ்வாறு சிந்திய விசுவம் என்னும் ஆகமத்திற் சொல்லியிருக் 
கின்றது . அன்றியும் , சிலதேசாசாரத்தினால் பிரதிலோமரான அ 
றுவருக்கும் தத்தம் சாதியிலுள்ளாரைக்குறித்து மந்திரமில்லா 
மல் ஆசிரியத் துவமுண்டென்றும் அவ்வாகமத்திற்கூறப்பட்டிருக் 
கின்றது . அதுலோமர் அறுவர் யாரெனில் , பிராமணனுக்கு க்ஷத் 
திரியப் பெண்ணினிடத்திற் பிறந்த சுவர்ணன் என்று ஒருவன் 
செட்டிப்பெண்ணினிடத்திற் பிறந்த அம்பட்டன் என்றொருவன் , 
சூத்திசப்பெண்ணினிடத்திற்பிறந்த பாரசைவன் என்றொருவன் , 
ஆகப் பிராமணனுக்குப்பிறந்த பிள்ளைகள் மூன்று . க்ஷத்திரிய 
னுக்குச் செட்டிப்பெண்ணினிடத்திற் பிறந்த மத்குருவென்றொரு 
வன் , சூத்திரப்பெண்ணினிடத்திற்பிறந்த உக்கிரன் என்றொரு 
வன் , ஆக க்ஷத்திரியனுக்குப் பிறந்த பிள்ளைகள் இரண்டு . செட் 
டிக்குச் சூத்திரப்பெண்ணினிடத்திற் பிறந்த ஆனுகன் என்றொரு 
வன் . ஆக அநுலோமாறுவருங்கண்டு கொள்க . ஆதலால் , பிராம 
ணனுக்கு நான்கு வருணத்திலும் விவாகம் செய்யலாமென்றும் , 
மற்றவர்களுக்கும் அவ்வாறே தன் சாதியிலும் தனக்கு கீழ்ப்பட் 
ட சாதியிலும் விவாகம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிக . 33 

( அ - கை ) விவாகம் எட்டுவிதம் என்று கூறுகின்றார் . 
ஷாஜாவி விஜுஷ , ) ஷெயஜி.சி யலெவஞ 7 
பலிஷெ வித வாஜாவத ) 20 ஹி யவோ 
ணாகொலு 

வாதஜு யவாஷ - சு ; | ஜூரி+ வ y 

ஜ நவே ஹி மாயவ - கடி 


ஜால cro 


j® £ s 


தமிழ் வியாக்கியானம் . 


19 : 


ெெவாவ . லெநெ வஉ.ஜி.வாண உ க்ஷவ vo 
பொஉநெ 


( 34 ) விவாகம் எட்டுவிதம் ஆகும் . அவை வறுமாறு : - பிரா 
மம் , தைவம் , பிராசாபத்தியம் , ஆரிஷம் , ஆசுரம், காந்தருவம் . 
பைசாசம் , இராக்கதம் என்பனவாம் . அவற்றுள் , பிராமமாவது 
நல்லகோத்திரத்திற் பிறந்த அழகுள்ள ஒருவனை அழைத்துவந்து 
அவனையும் தன்னுடைய புத்திரியையும் நன்றாக அலங்கரித்து 
புத்திரியை அவனுக்குக் கொடுத்தல் . தைவ விவாகமாவது , சிஷ்ய 
னுக்கு தன் புத்திரியைக்கொடுத்தல் . பிராசாபத்திய விவாகமா வ 
து , சிஷ்யரல்லா தவருக்கு தர்மங்காரணமாக தன் புத்திரியைக் 
கொடுத்தல் . ஆரிஷ விவாகமாவது , இரண்டுபசுக்களை வாங்கிச்கொ 
ண்டு தன் புத்திரியைக்கொடுத்தல் . ஆசுர விவா கடாவது அனேக 
திரவியங்களை வாங்கிக்கொண்டு தன் புத்திரியைக் கொடுத்தர், 
காந்தருவ விவாகமாவது , நாயகன் , நாயகிகள் இருவரும் தாமே 
கூடிக்கலத்தல் . பைசாச விவாகமாவது , நித்திரை செய்கிற பென் 
ணை அவளறியாதவண்ணம் கொண்டுபோதல் , இராக்ஷச விவாக 
மாவது அழும்படியாக பலாத்காரமாய்க் கொண்டு போதல் . இவ் 
வாறு எட்டுவித விவாகங்களும் அறிந்துகொள்க. 

( 34 ) 
( அ - கை ) தீக்ஷைமுதலியவற்றின் பிரயோஜன தாரதம்மியத் 
தைக்கூறுகின்றார் . 


ம 


| 


11 Gil : 


வணகளூ வீஜ . லெஹெ Uy . தொயளூ த.உ.ச 
வதடி ளொ க்ஷாவ தை ஹதயொவவொம் 
வாத நாவo தாரத 819 

( 35 ) வித்து ஒன்றாயினும் நிலத்தின் வன்மை , மென்மைக 
ளால் பலன் வேறுபடுதல் போலவும் , மேகஜலம் ஒன்றாயினும் 
பூமியின் வேறுபாட்டால் ரச வேறுபாட்டை யடைதல் போல 
வும் , தீக்ஷை , மந்திரம் , உபதேசம் முதலியன, பெற்றுக்கொள் 
ளுபவர்களின் பக்குவ வேறுபாட்டால் பலன்களில் தாரதம்மியத் 
தை அடைகின்றன. 

( 35 ) 
( அ - கை ) சற்குரு இலக்கணம் இதுவென்று கூறுகின்றார் .. 


20 


சைவபூஷணம் 


வஷ் 202 ஜிமொழிதா வரொபா . கியா 
வ 2:40 தலாஉாமவிக்கி , யா நிவாணமௗ 
ராள மகினரது பலாதவை . உயாவா விபவவா 
வலக உாயீ யவர் லவபாெெஜா- OUT ஜௌ 
கிகடலொய ) U க்ஷாம் ! 


பக. 


aw 


( 36 ) சற்குரு என்னும் அம்சபட்சிக்கு சாஸ்திரமும் கிரியை 
யுமாகிய இரண்டும் சிறகாகும் . ஆதலால் ஆகமத்தில் ஆற்றலும் , 
கிரிபை செய்வதில் சமர்த்தும் , சிவனிடத்தும் குருவினிடத்தும் , 
பக்தி சிரத்தையும் , உபசாந்தியும் , சகல உயிர்களிடத்தும் கிருபை 
யும் , சகல ஜனங்களுக்கும் பிரியமான வசனமும் , நல்ல ஸம்பிர 
தாயமும் , இலௌக சாமர்த்தியமும் , அங்கங்களில் குற்றமின் 
லக்ஷணமும் , பதினாறு வயசுக்கு மேற்பட்ட 

யௌவன 
மும் உடையவன் சற்குருவாவன் . அவனே தீக்ஷை செய்விப்பதற் 
கும் குருவாவன் என்க . 

(36 ) 
( அ - கை ) அசற்குரு இலக்கணம் இதுவென்று கூறுகின்றார் . 
ஜொகெஹாகை உயாஹி வொ நெகெ வை 
தவ பெ தா சூ 3 த விை கியாவை நவா 
வெஜாநத 

வ.வேலாத , கார வா தபாலாஜி 
ஷமாணாக மோதி விதயைக ஹன்தாவரைவா 
P- ) 

( 37 ) உலகத்தில் , சிலர் மந்திர தந்திர கிரியா சமூகங்களை 
யும் , நல்ல சம்பிரதாயமாகிய பரம்பரையான உபதேசங்களையும் 
சற்குருமுகமாகக் கனவிலும் அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதிருக் 
கவும் , வ பிறோம்புதல் காரணமாக பிறர் பிரமிக்கும்படி குருசின் 
னங்களைத் தரித்துக் கொண்டு, வேடத்தாலும் சொல்லாலும் நல்ல 
வர்கள் போலக்காட்டி , சிஷ்யர்களுடைய பொருள்களைத் திருடர் 
களைப் போல் அபகரிப்பார்கள் . இவ்வாறு சிஷ்யர்களுடைய பொ 
ருள்களை அபகரித்தலேபன்றி அவர்களுடைய மனதிற்குத்துன் 
பத்தையும் உண்பெண்ணுவார்கள் வர்கள் அசற்குரு என்க . ( 37 ) 


| 


2) ஹொ 


கக்ஷய 


3. வறு 


வ 


வாவது 


தெ || 


15 


தமிழ் வியாக்கியானம் . 


21 


வ 


வ 


m 


( அ - கை ) நன்மாணாக்கனிலக்கணமிது வென்று கூறுகின்றார் 
ெெவெவாஸிக .)- 2 வகியையோ தொஹார 
உாஹித 
* 

UOOுகொஹவிவஜ . Eo 
ரொவாக , ாவ.நாகொவிதெ | வஸிங் வொஷவி 
ஜொக.. " Uு ஜ.நாடொஷாவலொகலா வியா 

J.தகுதா வனாஜநொவெக்ஷா விவெகொ 
மாணம் 11 

பாக அ 
( 38 ) நன்மாணாக்கனுக்கு அனேக நல்ல குணங்களிருத்தல் 
வேண்டும் . அவற்றுள் , பதின்மூன்று குணங்கள் மிக மேலான 
வை . அவை வறு மாறு ; தெய்வம் உண்டென்னும் திடபுத்தி , 
சிவனிடத்தும் சிவனடியாரிடத்தும் அன்புடைமை, சமயத்து 
ரோகம் . சிவத்துரோகம் , குருத்துரோசு மில்லாமை ; குருவாக் 
கிய பரிபாலனம் , கோபமில்லாமை , தன்னிடத்துள்ள குற்றத் 
தைத்தெரிதல் , ஆசிரியரிடத்துள்ள குற்றத்தைத்தெரியாமை ,, 
ஆசிரியரிடத்து அன்புடைமை , செய்நன்றி யறிதல் , தீயவரோடி 
ணங்காமை , விவேகமுடைமை என்பனவாம் . 

( 38 ) 
( அ - கை ) சிஷ்யர்களின் பேதம் பதின் மூன்றென்று கூறுகின் 
மார் . 


உ_நீல 

MD 


11 


நக ! 


பலிஷாவணிக தி.து பொடி யயா ஸ்ரீ , 3 து 3.5 ஜாம 
8ெதெ வயாசுவா அகா 

வீ ஹநிராயா வா 
உ ) வுகாம் நாகாவாவகவாவகாவு8.தீவா 
தாவே க்ஷத உசு வௌசெய விவாரயீரிதி 

rer @ வவவயா 

" 
( 39) அத்வாலகன் , பாலகன் , நிராதாரி , பிரமாதி , அம்புகன் 
சியாவகன் , பாவகன் , அ.நுமதி , தாமசன் , சத்திரபிருது , பௌரே 
யன் , விசாரதி , காலவன் எனச்சிஷ்யர்கள் பதின்மூன்றுபிரிவினர் 
ஆவசென்று மதக்க பாரமேஸ்வர ஆகமத்திற் கூறப்பட்டிருக் 
கின்றது , 

( 39 ) 
( அ - கை ) சிஷ்யனாகா தவன் இலக்கணமிதுவென்று கூறுகின் 
சார் . 


22 


சைவபூஷணம் 


ஜாத 


ஈவெர 


ச OIN 


ஆகிய 


தாவொzவிது ஹீ நகதா சஹாஷிவிஉ ) " 
க , யக 3 | தீக்ஷாகி யாயாஜி.ஹ நிதிதாய 
த_வெபார்வயீ UR 
விவெகவுரவிதம் வ.தே - வேக்ஷ: 
வரதா ! வலகம் | மாளவ விதாஷ தி ஹீ 
நொ நதீஷணாமொஹ வயி வ J : ||சகா 

( 40 , 41 ) சாதியினாலே பெரியவனாபிருந்தாலும் , இழிந்த 
தொழிலையுடையவனாயும் , அன்னத்தையும் வித்தையையும் விற்கி 
றவனாயும் , ஜனங்களினாலே நிந்திக்கப்பட்டவனாயும் , பிறர் மனைவி 
யை விரும்புகிறவனாயும் , ஆசிரியர் , தாய் தந்தை , மூத்தோர் , சிவ 
னடியார் ஆகிய இவர்களிடத்தில் பக்தி இல்லா தவனாயும் , மூர்க்க 
னாயும் , கோரனாயும் , விவேகமில்லாதவனாயும் , குலப்பிரஷ்டனாயும் 
புலாலுண்பவனாபும் உள்ளவன் எப்பொழுதும் சிவதீக்ஷைக்குரிய 
வனா கான் . பொருளாசையால் இவனுக்குச்சிவதீக்ஷை செய்துவை 
ப்பின் , செய்துவைத்த குருவும் , பெற்றுக்கொண்ட சிஷ்யனும் 

ய இருவரும் நரகத்திற்கிடப்பார்களென்று காமிகமென்னும் 
ஆகமத்திற் சொல்லப்பட்டிருக்கிறது . 

( 40 , 4 ! ) 
( அ - கை ) தீக்ஷை பெறுதற்குரியவர் இவரெனக்கூறுகின்றார் . 
வலகவாது . வ வி யாவதவலா 
விஷ யச தசவாத . வா ைவதிவ தயா 
ஹொஜி கவொ தழ | நித 

நிதநித ) வாய 
வொய வா யா ெெவபவ விடியாவரா நிதா 
월 நிதவவரித விை , சாவ 

த தவம் || ச உ . 
( 42 ) தீக்ஷைபெறுதற்குரிய சற்பாத்திரர் எவரெனில் , வித் 
தை தபசு என்னும் இந்த இரண்டும் எவனிடத்தில் விளங்குகின் 
றனவோ , அவனே சற்பாத்திரனென்று பெரியோர்கள் கூறுகின் 
றனர் . ..அவ்வாறே ஹேமாத்திரி கல்பத்திலும் சொல்லியிருக்கின் 
றது . அவற்றுள் வித்தையாவது , நித்திய அநித்தியப் பொருள் 
களின் ஞானத்தை உண்டுபண்ணிச் சுகத்தைத்தரும் கல்வியாம் . 
தபசாவது , நித்தியகர்மங்களோடு கூடி , அனைவரும் அதிசயிக்கும் 
வண்ணம் ஒழுகும் நல்லொழுக்கமாம் என்க . 

( 42 ) 


ஜாஜ 


fo 


ஹியத 


일 


அதி 


தமிழ் வியாக்கியானம் 


23 


கின்றார் . 


கா 


( அ - கை ) கர்மங்களின் பிரிவைக்கூறு கின் 
நித ஹெதி தடிஐதவி தயா வெ.ந.தி காஜெ 
வநஃகா ஜெதி தடி அதவி வரே ஹதே வ 
தி ஷொலா வு நஃ | வெவ கான 

43 
பாலிவரசாத் தாடி on வெ.ந.ஜி.ஆகா வராகம், உ 
ணொஉயாஷிவ தயா வெவ 

25 

10 M2-3 | சஙா 
( 43 ) நித்தியம் என்றும் , நித்தியாங்கமென்றும் , நைமித்திக 
மென்றும் , நைமித்திகாங்கம் என்றும் , காமியம் என்றும் , காமி 
யாங்கம் என்றும் , இவ்வாறு ஆறுவிதமென்றும் , அஃதன்றியும் 
சிவராத்திரி விருத முதலியவிரதங்கள் நித்தியமாயும் காமியமா 
யும் இருக்கும் என்றும் , சூரிய சந்திரகிரகணங்கள் முதலியன, 
நைமித்திகமாயும் , காமியமாயுமிருக்குமென்றும் சிவாகமங்களிற் 
கூறப்படுகின்றன . 

( 43 ) 
( அ - கை ) நித்திய கருமங்கள் இவையெனக்கூறுகின்றார் . 


வா 


• க 3 லிவாமனாக ஷஸி லாவாய , UPO 
ஜுஸுதி உபா தலா ந பலிவாவ நா ஹூதி ஜவ 

ஆ 
யா நா 

50 வரையிஸத 3 | ஹொவெலவ நடை பராவண 
தசுவாராயணயை ) 

வ ow ) " வா தியிலொ 
ஐ.நா பணிவகயா வலாயாவ வபய வாடி சசி ! 

(( 44 ) சிவாகமத்திற் கூறப்படும் நித்யகர்மங்களாவன : விடிய 
ஐந்து நாழிகைக்கு முன் எழுந்து குருவையும் சிவனையும் தோத் 
திரம் செய்தல் , மலவிசர்ச்சனம் செய்தல் , ஆசமனஞ்செய்தல் , பல் 
துலக்குதல் , ஸ்நானம் செய்தல் , சந்தி செய்தல் , சிவபூஜை பண் 
ணுதல் , நித்தியாக்கினி கார்யம் செய்தல் , பஞ்சாக்கர ஜபம் செய் 
தல் , சிவத்தியானம் பண்ணு தல் , நிஷ்டை புரிதல் , சிவாலய சே 
வை செய்தல் , சிவாகம பாராயணஞ்செய்தல் , செய்வித் கல் , மத்தி 
யானத்திற் செய்யவேண்டிய மாத்தியான்னிகம் முதலியன செய் 
தல் , பின்னர் அதிதி பூசையுடன் போசனம் செய்தல் , சாயங்கா 
லம்வரை சிவ சரித்திரங்களைக் கேட்டல் , சாயங்காலத்தில் சந்தியா 
வந்தனம் முதலியன செய்தல் ஆகிய இவையே யென்க, ( 44 ) 


24 


சைவபூஷணம் 


( அ.கை:) நித்தியாங்கங்கள் இவையெனக் கூறுகின்றார் . 


உ 

க3_ணி ஜொவிதெ மதி தத : வ 
.ெ5- ) 

வ காயகு யசுவாஷநிவாயகெ 
விடவிதெ ஜூயொவி வபாவபுண்சிவாய - த 
வியாக ஷ 3 AF2 . உாழி ரீதாவ 59 வத 
வது வவித உாயைஜ ந 0 நித " மதித தாகழ சரும் 

( 45 ) நித்தியகர்மத்தில் குறைவந்தவிடத்து அதற்குப் பரி 
காரமாகப் பிராயச்சித்தம் செய்தல் , அஷ்டபந்தசலனம் வந்தவிட 
த்து மீண்டும் அஷ்டபந்தம் செய்தல் , மார்கழி மாசத்தில் நெய் 
அபிஷேகம் முதலாகப்பன்னிரண்டு மாசக் கலும் அந்தந்த மா 
சத்திற்குரிய மாசபூஜை செய்தல் , வருடப் பிராயச்சித்தமாகிய 
பவித்திரோத்ஸவம் செய்தல் ஆகிய இவை சித்தியாங்கம் என் 
றறிக . 


( அ - கை ) இன்னும் நித்தியாங்கத்தை விசேஷமாகக் கூறு 
கின்றார் . 


வவ_ 2 


வா து 3 ) 

வகுஉலாஷ தியி 20 ஜாதி 

வாதலை.க & Toy ராதி ஷ 
தாவொவாாமாய நழ ! சிவ யொடிய வ 
ண காவடி தாநே , தாக ஜொ 3 ஹாவ 
ஜா ஜாவ வியௌ விபெஷ உமா.நவ. வட 
தாழா 
( 46 ) ஆடி , ஆவணி , புரட்டாசி , ஐப்பசி , ஆகிய இந்த நான் 
கு மாசங்களிலும் , கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தசி , சுக்கிலபக்ஷத்து 
சதுர்த்தசி , அவ்விருபக்ஷங்களின் அட்டமி அமாவாசை பௌர் 
ணமி விதீபாதம் பன்னிரண்டு மாஸப்பிறப்பு ஆகிய புண்ணியகா 
லங்களிலும் , சிவராத்திரி , சடசீதியாகிய ஆனிமாதம் புரட்டாசிமா 
தம் . மார்கழி மாதம் பங்குனிமாதம் என்னும் நான்கு மாதங்களி 
லும் , சூரிய கிரகணம் , சந்திரகிரகணம் , தெக்ஷிணாயனம் உத்தரா 
யனம் , அர்த்தோதயம் மகோதயம் ஆகிய இந்த புண்ணியகாலங் 
களிலும் , மகாதேவரை விசேடமாகப் பூசித்தல் வேண்டும் . விசே 


தமிழ் வியாக்கியானம் , 


25 


ந 


டமாகப் பஞ்சாக்ஷர ஜெபம் செய்யவேண்டும் . இவ்வாறு சிவாகம் 
ங்களிற் கூறப்படுகின்றன . 

( 46 ) 
( அ- கை ) நைமித் திகங்கள் இவையெனக்கூறுகின்றார் 
தீக்ஷா வ.திஷாளு தயொவராம வபா நஷ 
சி .-- காை 3.நதி | ஜாகெ வக்ஷ மாகிய 

ாக மஜவாயெெயவனாஉ 19 
(47 ) தீக்ஷை செய்தல் , பிரதிஷ்டை செய்தல் , சூரியசந்திரகிர 
கணம் , அர்த்தோதயம் , மகோதயம் , புரட்டாசிமாதத்தில் எந்த 
வாரத்திலேனும் மகநக்ஷத்திரமும் திரயோதசியும் கூடிவருகின் 
ற கஜச்சாயை ஆகிய இவைமுதலான புண்ணியகாலங்களில் ஸ் 
நானம் செய்தல் , நைமித்திக கர்மங்களாகும் 

( 47 ) 
(( அ - கை ) நைமித்திகாங்கம் இவையெனக் கூ 

வயெனக் கூறுகின்றார் 


வெத த க க 


| சஎா 


தீக்ஷாமன்வெஷிரியா வலியுகா வ திஷா 
ஐஜிஹாயவஜா | வா நாம க 0 கிலே 

ஆகா 
ந வாசவாாண வல ** 

வவாலதாமடி || ச அ ! 
( 43 ) நைமித்திகமாகிய தீக்ஷைக்கு சபீண்டீகரணத்துட 
னே அந்தியிட்டிக்கிரியை அங்கமாகும் : பிரதிஷ்டாக்கிரியைக்கு 
ஆசாரியதெக்ஷணை அங்கமாகும் . புண்ணியகால ஸ்நானத்துக் 
குத் தன்னால் இயன்ற அளவு தானமாகக் கொடுத்தல் அங்க 
மாகும் . உபவாசத்திற்கு பாரணை அங்கமாகும் . இவ்வாறு கை 
மித்திகாங்கம் கண்டுகொள்க . 

( 48) 
( அ - கை ) சாமியம் , காமியாங்கங்கள் இவை யெனக்கூறு 
கின்றார் . 

யாமி கடாணிவு நி.க . க 3 நெசி.இகாக ) 
நிவயாமி தாநி 1 காமவேத தயா ஹ தத 

உலாவநஷ A 2 கரீதா 
( 49 ) முன் சொன்ன காமியங்கள் எவையெனில் , நித்திய கர் 
மம் , நைமித்திககர்மம் ஆகிய இரண்டிற்கும் வேறாயுள்ள சோடீ 


. 


| சகூட 


26 


சைவபூஷணம் 


வாரவிரதம் , உமாமகேசுரவிரதம் , கேதா ரவிரதம் , கிருஷ்ணாஷ் 
டமிவிரதம் , விநாயசதுர்த்தி விரதம் , கந்தசஷ்டி விரதம் , பானு 
வார விரதம் , துலாக்காவேரி ஸ்னானம் , கங்கை முதல் சேது வ 
ரை உள்ள புண்ணிய தீர்த்த ஸ்நானம் ஆகிய இவையனைத்தும் கா 
மியங்களென்றும் , விரதங்களை அந்தந்தக்கற்பத்தில் சொல்லிய 
வாறு விரதோத்தியாபனம் செய்தல் அந்த விரதத்துக்கு அங்கம் 
என்றும் இவ்வாறு சிவாகமங்களிற் கூறப்பட்டிருக்கின்றன ( 49 ) 

( அ - கை ) ஸ்நானம் எட்டுவிதமென்று கூறுகின்றார் . 


ஸா நா ந 


தல 


வலது காரணம் 


நஷவியா நி தசவூய 
ஓவஜ . பாகு ாே நவவரேதயே வ 

வாஜௌாவல் 
வாயி_வழ 

தாஷகனே , கஉகவா நா 
உ.நித வ.துஷா நா காவு 

விதே 

உாவல 
பகாசு லவா லஜாஜ- 9 || 

பருபா 


ஹத 


* 


ந 


( 50 ) ஸ்நானம் எட்டுவிதமாகும் . அவை வருமாறு , வாருண 
ஸ்நானமாகிய ஜலஸ்நானம் , ஆக்கினேயஸ்நான மாகிய விபூதிஸ் 
நாநம் , மந்திரஸ்நானம் , மான தஸ்நானம் , என்னும் இந்த நான்கும் 
நித்யஸ்நானமாகும் . திவ்வியஸ்நானம் , மாருதஸ்நானம் , கௌா 
வஸ்நானம் , பார்த்திபஸ்நானம் என்னும் இந்த நான்கும் நைமி 
த்திக ஸ்நானமாகும் . இவ்வாறு எட்டுவிதஸ்நானமும் கண்டுகொ 
ள்க . 

ஸ்நானம் செய்யாதபொழுது ஈரவஸ்திரத்தால் சர்வாங்க 
மும் துடைத்தல் கபில ஸ்நானமாகும் . இவ்வாறு ஸ்நானபேதங் 
கள் பலவிதமாக சிவாகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன . இவற் 
றுள் ஜலஸ்நானம் மந்திரத்தோடு கூடினதென்றும் , மந்திரம் இல் 
லாததென்றும் இரண்டு விதமாகும் . அவற்றுள் மந்திரத்தோடு 
கூடின ஸ்நானம் பிராமணரும் சிவதீக்ஷையுடையாரும் செய்ய 
லாம் . மந்திரமில்லாத ஸ்நானம் சிவதீக்ஷையில்லா தவர் செய்ய 
லாம் . ஆக்கிநேய ஸ்நாநமாவது , விபூதியினாலே சிரசு முதல் சர் 
வாங்கமும் உத்தூளனம் செய்தல் , அந்த ஸ்நானம் விருத்தருக் 
குரியது . அந்த ஆக்கினேய ஸ்நானமும் மந்திரத்தோடு கூடி ன 


தமிழ் வியாக்கியானம் . 


27 


ஸ்நான 


தென்றும் , மந்திரமில்லா ததென்றும் இரண்டு விதம் . மந்திர 
ஸ்நாநமாவது , மந்திரத்தினால்ஸ்நாநபாவனை செய்தல் . மான தஸ்நாந 
மாவது , குருவின் உபதேசப்படி மனத்தால் நன்றாக 
பாவனை செய்தல் . திவ்ய ஸ்நாநமாவது , சிறிது வெயிலோடு 
கூடிய மழையில் கிழக்கு முகமாய் நின்று , ஈசான மந்திரத்தை 
யாவது தத்புருஷ மந்திரத்தையாவது உச்சரித்துக்கொண்டு 
கிழக்கு நோக்கி ஏழடி நடத்தல் . து மாகேந்திர ஸ்நானம் 
எனவும் பெயர் பெறும் . மாருத ஸ்நானமாவது , பசுக்கள் கூட் 
டமாக வரும்பொழுது அந்தப்பசுக்களுடைய குளப்படியிலுள்ள 
தூள்கள் காற்றினால் சர்வாங்கமும் தோயும்படி பார்த்துக்கொண்டு 
ஏழு அடி எதிர் நோக்கி நடத்தல் , இதற்கு 

தெற்கு வாயுஸ்நானம் என் 
றும் பெயருண்டு . பார்த்திப ஸ்நாநமாவது , மகத்தான சிவதலங் 
களிலே திருமண்ணாடுதல் , மகா நதிகளிலேயுள்ள திருமண்ணை 
எடுத்து தான் இருக்கும் இடத்தில் வைத்துக்கொண்டு தான் வே 
ண்டியபோது ஜலத்திலே கரைத்து சிரசிலே புரோக்ஷித்துக் கொ 
ள்ளுதல் , அல்லது விபூதி தாரணம்போல் திரிபுண்டரமாகத் தரித் 
துக்கொண்டு அதன்மேல் விபூதியைத்தரித்தல் . இவ்வாறு பார்த் 
திப ஸ்நானம் பலவகைப்படும் . கௌரவ ஸ்நாநமாவது , தனது 
ஆசிரியனுடைய இரண்டு திருவடிகளிலும் சந்தனத்தைப்பூசிக் 
கழுவியாவது , அல்லது தண்ணீரால் கழுவியாவது அந்த ஜலத்தி 
னாலே , சிரசுமுதல் , சர்வாங்கமும் ஸ்நானம் செய்தல் , அல்லது 
சிரசிலே தரித்துக்கொண்டு உட்கொள்ளுதல் . இந்தக் கௌரவ 
ஸ்நானம் ஏனைய ஸ்நானங்களிலும் மிக விசேஷமாகும் . 

இவ் 
வாறு எட்டுவித ஸ்நானங்களின் முறைமை கண்டுகொள்க . 
தேவருடைய அபிஷேக நிர்மால்யத்தை ஒரு குடத்தில் ஏந்தி 
வந்து அந்தச் சிவதீர்த்தத்தினால் சர்வாங்கமும் ஸ்நானம் செய் 
தல் சிவநிர்மால்ய ஸ்நானமாகும் . இந்த ஸ்நானம் குட்டநோய் 
முதலான பெருநோய்களையும் , பூதப்பிரேத , பிசாச , பிர்ம்ம , சா 
க்ஷசர்களையும் போக்கும் . பிள்ளை இல்லா தவர் நார்ப்பத்து ஐந்து 
நாள் இந்த ஸ்நானம் செய்யின் , பிள்ளைப்பேறு உண்டாகும் . 


மகா 


28 


சைவபூஷணம் 


முன் சொன்ன எட்டு 

ஸ்நானங்களுடன் சுபிலஸ்தானமும் 
சிவநிர்மால்ய ஸ்நானமும் கூட ஸ்நானம் பத்து விதம் என்று 
அறிந்துகொள்க. 

( 50 ) 
( அடகை ) சமயதீக்ஷை , விசேட தீக்ஷை , நிர்வாண தீக்ஷை 
ஆசார்யாபிஷேகம் உடையவர்க்குரிய செயல்களைக் கூறுகின்றார் . 


தாவ ) வரி வயீேவ , கயடாசு 
வது வஜாவ யொ மக8_ | 
தவாவி வலாயாநிவ வாயகொய் 

வவ வரி ணா வியொடி ருகா 
51 . தடாகம் அமைத்தல் , கிணறு தோண்டல் , சோலை 
அமைத்தல் , உத்தியானவனம் அமைத்தல் , தண்ணீர்ப்பந்தல் 
அமைத்தல் , பூக்கொய்தல் , மாலை கட்டுதல் , திருக்கோவில் அலகி 
டுதல் , மெழுகுதல் முதலிய சரியாபாதமான சிவபுண்ணியச் 
செயல்களுக்கு சமயதீக்ஷையினை உடையார் உரியராவர் , போக 
மோக்ஷங்களைத் தருகின்ற சிவபூஜைக்கும் , ஆறாதார தரிசனமா 
கிய யோகத்திற்கும் , சக மார்க்கத்தோடு கூடிய புத்திர மார்க்க 
மாகிய கிரியானுட்டானம் அனைத்திற்கும் விசேட தீக்ஷையினையு 
டைய புத்திரளென்பவர் உரியசாவர் . இந்தக்கிரியாபாதம் , யோக 
பாதங்களோடு தம்மிஷ்டத்தைப்பூர்த்தி செய்யும் காமிய கர்மங்க 
னனைத்திற்கும் , அத்துவ சுத்தி சகிதமான நிர்வாண தீக்ஷையினை 
யுடைய சாதகாபிஷேகமுடையார் உரியராவர் . 

இந்த மூன்று 
பாதங்களோடு கூடிய ஞான மார்க்கம் அனைத்திற்கும் , ஞான நிர் 
வாண தீக்ஷையினையுடைய மகாபிஷேக சம்பன்னனான ஆசிரியர் 
உரியராவர். இவர் இவ்வனைத்தையும் செய்யவும் செய்விக்கவும் 
அதிகாரமுடையர் . இவ்வாறு சரியை முதலிய நான்கிற்கும் உரி 
யார் செயலைக்கண்டு கொள்க .. 

( 51 ) 
) திருநீறு தரிக்க வேண்டியதானங்களைக் கூறு 
கின்றார் , 


( அ_கை 


தமிழ் வியாக்கியானம் : 


29 


கணஹவால. 


யாவன : 


3_ா தயாலகு TUT நாவி 
ஜாநுஆய . ஷொ 2 யஷலஜா நி | 

பாதி கவபயிரெவ 
வெயாஷாக்ஷாஷாண லவா G | F உ l 
52, திருநீறு தரிக்கத்தகும் தானம் பதினாறாகும் . அவை 

உச்சி , நெற்றி , மார்பு , தொப்புள் , முழங்காலிரண்டு , 
புயம் இரண்டு , முழங்கை இரண்டு , மணிக்கட்டு இரண்டு , கழு 
விலாப்பக்கம் இரண்டு , முதுகுக்கீழ்நடு ஒன்றுமாம் . 

இவ் 
வாறு காமிகாகமத்திலும் , சிந்திய விசுவம் என்னும் ஆகமத்தி 
லும் கூறப்பட்டிருக்கின்றன, 

( 52 ) 
( அ.கை , ) இன்னின்ன இடத்தில் திருநீறு தரித்தலினால் 
இனனின்ன பாவங்கள் நீங்கும் என்று கூறுகின்றார் . . 


ஸ்ரீஷெ- ஓவயக மெலொவரிகர த . வாவது 
வாமெலெ க்ஷாவா ஸுஜயொ தககதவோ 
விதெவ விதாஜி தழ ! நாளை ப J50 தயா 
உகர 50 வரஷெவாஜா நுநொ: வாயெ 
நாவசிஷணாவ சி.சியசு வாரெவராணெ 


J4 


பருகா 


ல 


53. முன்சொன்ன பதினாறு தானங்களிலும் திருநீறு 
தரித்தலால் சகல பாவங்களும் நீங்கும் . அஃதெவ்வாறெனில் , 
உச்சியிற்றரித்தலால் கண்டத்திற்கு மேற்செய்த பாவம் நீங்கும் 

. 
நெற்றி பிற்றரித்தலால் , பிரமாவினால் எழுதப்பட்ட கெட்ட எழுத் 
துக்களின் தோஷம் நீங்கும் . கண்டத்திற்றறித்தலால் விலக்கப் 
பட்ட உணவை உண்ட குற்றம் நீங்கும் . மார்பிலே தரித்த 
லால் மனத்தாற்செய்த குற்றம் நீங்கும். நாபியிற்றரித்தலால் 
ஆண்குறியினாற்செய்த விஷய தோஷம் நீங்கும். முழங்கால் 
களிற்றரித்தலால் கால்களாற் செய்த பாவம் நீங்கும் . 

முதுகுக் 
கீழ் உள்ள முச்சந்திற்றரித்தால் , குநந்தி நற்செய்த பாவம் நீங் 


30 


சைவபூஷணம் 


கும் . 

புபங்களிற்றரித்தலால் அந்நிய மகளிரை ஆலிங்கனஞ் 
செய்த பாவம் நீங்கும் . இவ்வாறு கந்த புராணத்தில் கூறப்பட் 
டிருக்கின்றது 

( 53 ) 
( அ.கை. ) திருகீறு தரித்தலினால் உண்டாகும் பரலோக 
பலனைக் கூறுகின்றார் . 


2U ஷஸி த O J 50பகஜா உஉ ஓஜா 
டெ P.JTO வதீ வா 
வாய J50 

மெலெஸிதா 
வி , வாஹொ வாராகழி | அகவமா நய J5 

ஓவழவ J ஷ 0 அாைவா ராஜத . ெெபான 
ஹதியடிககெதவின . 

வஹகெவ 

வபாக 
த_கொ 


பருசா 


54. திருநீற்றை அந்தந்தத் தானங்களுக்குரிய மந்திரங்க 
ளோடு உச்சியிற்றரித்தால் ஒரு சந்திரகலையுண்டாகும் . 

நெற்றி 
யிற்றரித்தால் நேத்திரமுண்டாகும் . கண்டத்திற்றரித்தால் ஒரு 
அடையாளமுண்டாகும் மார்பிற்றரித்தால் சர்வஞ்ஞத்துவம் 
உண்டாகும் . புபங்களிற்றரித்தால் திவ்ய மகளிரைப் பெறுவர் . 
கைகளிற்றரித்தால் மான் , மழு , முதலிய திவ்ய ஆயுதங்களுண் 
டாகும் . தொப்புள் முச்சந்திகளிலே தரித்தால் ரிஷபவாகனம் 
தோலாடை கைலாச வாசம் ஆகிய இவை யுண்டாகும் . இவ் 
வாறு பிரம்ம கைவர்த்தம் என்னும் புராணத்தில் கூறப்பட்டிருக் 
கின்றது . 

( 54 ) 
( அ - கை ) திருநீற்றைத்தரித்தலினால் உண்டாகும் பலனை 
இன்னும் கூறுகின்றார் . 


வட 


உகா யகாவிஷு கிரா ஹெ . கி 
சீடாதி யசு வாஜெ வடவிவப்பு நல 

மலயதா 
ஹாராஷி வாஹொய- J தா ! கெபாடிகாக 
ணா நிவ கடி வா வா நா நாஷாஉள 
பவிகாஷ் ஜா ந- வியர கா ஷிவாவி ஷாதிகழ டு A 


தமிழ் வியாக்கியானம் 


31 


55. எவனொருவன் , சிரசு முதலிய பதினாறு தானங்களில் 
திருநீற்றைத் தரிக்கின்றானோ, அவனுக்கு அதனாலுண்டாகும் 
பலனைக் கூறுமிடத்து , நிர்மலமான விபூதியை சிரசிலே தரித்தால் 
கிரீடமகுடா திகளைத் தரும் . நெற்றியிற்றரித்தால் பட்டவர்த்த 
னராகச்செய்யும் . கழுத்து , மார்பு , புயம் , கை , மூச்சந்தி , இவ 
ற்றிற்றரித்தால் முத்துமாலை , பொன்மாலை , முதலிய திவ்ய ஆபரண 
ங்களுண்டாகும் . அஃதன்றியும் , பட்டுவஸ்திரம் , திவ்ய மகளிர் 
திவ்ய அரைஞாண் , பஞ்சாலங்காரத்தோடு கூடிய திவ்யமகளிர் 
கள் , திவ்ய போகங்கள் உண்டாகும், கைகளிற்றறித்தால் , தோள் 

முதலான நல்ல திவ்ய ஆபரணங்களுண்டாகும் . முழங் 
கால்களிற்றரித்தால் , இரதம் , யானை , குதிரை, சிவிகை , முதலான 
திவ்ய வாகனங்களுண்டாகும் . அஃதன்றியும் , நூபுர முதலிய 
திவ்ய பாதாபரணமுமுண்டாகும் . திருநீறு தரித்தலால் இவ் 
வாறு இன்னும் அநேக பலன்கள் உண்டாகுமாதலின் , விபூதி 
தாரணம் இம்மையில் மகா போகங்களையும் மறுமையில் மோக்ஷ 
த்தையும் கொடுக்கும் என்று அறிக . 

( 55 ) 
( அ - கை ) விபூதியின் அதிஷ்டான தேவரைத் தியானிக் 
கும் முறை கூறுகின்றார் . 


வளை 


க 


வாஉ 


வாலுயா 


பருசு 


தி வக 2 . தி தி வா 
வகாவ ந JA | விலு கிஜெவ . விவ J ளுவா 
க்ஷ நாஜி செ .) குடாமனாகடி 

(56 ) விபூதிதேவரைத் தியானிக்கும்முறை எவ்வெறெனில் 
மூன்று திருமுகமும் , ஒன்பது கண்ணும் . மூன்று கையும் , மூ 
ன்றுகாலும் , திருநடன கோலமும் , சிவந்த திருமேனியும் , உக் 
கிர வேடமும் , விபூதி உத்தூளனமும் , உடையவராகத் தியானம் 
பண்ணுபவன் இஷ்டசித்தியைப் பெறுவானென்று மகுடாகம 
த்திற் சொல்லப்பட்டிருக்கின்றதென்க 

( 56 ) 
( அ - கை ) விபூதியின் நிறமும் பயனும் கூறுகின்றார் . 


32 


சைவபூஷணம் 


சுஷ ரொமகா வொக க கீ.வி.விநாநழ ! 
வீத வலவ நாலாய ஸித O லெவ yாயலாயகாரு எ 


( 57 ) கருநிற விபூதியைத் தரித்தால் நோயுண்டாகும் . செ 
ந்நிற விபூதியைத் தரித்தால் கீர்த்தியைப் போக்கும் . பொன் 
னிற விபூதியைத் தரித்தால் ஐஸ்வரியத்தை நீக்கும் . வெண்ணி 
ற விபூதியைத் தரித்தால் போகமோக்ஷம் இரண்டும் உண்டாம் . 
இவ்வாறு காமிகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதென்க , ( 57 ) 

( அ - கை ) உருத்திராக்கம் தரிக்கும் முதயைக் கூறுகின்றர் . 


வாயா 


உம் 


* & rு யாரண பலிவ 3 50 வெக மி 

வா ஷெ - வஜிவ.துஷய் . ஏவண 
பொவெபயாவ ஷட மகெ | ஜாதி ஜயொ 
ஹவயநல வெயாகவபவழா தெதொ வக்ஷவ 
ஷத ல ஹ யு த த 2 விரேரானா ஜிகா பாரு அ | 

( 58 ) உருத்திராக்கம் தரிக்கும் முறை வருமாறு - சிகை 
யிலே ஒரு உருத்திரா 

உருத்திராக்ஷமும் , சிரசில் நாற்பது உருத்திராக்ஷ 
மும் , காதுகளிலே ஒவ்வொன்றில் ஆறு உருத்திராக்ஷமும் , க 
ழுத்தில் முப்பத்திரண்டு உருத்திராக்ஷமும் , தோள்களில் ஒவ் 
வொன்றில் பதினாறு உருத்திராக்ஷமும் , மார்பில் நூற்றெட்டு 
ஆயிரத்தெட்டு , பதினாயிரத்தெட்டு உருத்திராக்ஷமூம் , அவ்வா 
றே சிரமாலையும் தரிக்கவேண்டுமென்று சிவாகமங்களிற் கூறப் 
பட்டிருக்கின்றன . 

( 58) 
( அ - கை ) உருத்திராக்ஷம் தரித்தலால் உண்டாகும் புண் 
ணியத்தைக் கூறுகின்றார் . 


1 


யதெது காக்ஷணைௗ பயிராஜெர 

வுண ஈு கொபிஉபகொபி வண 
கணெ- த- கண த ஹெவ கொழி 
வாஹொரநது பணிவாய வணவ ருகூ 


O 


தமிழ் வியாக்கியானம் . 


33 


59 உருத்திராக்கத்தைச் சிரசிற்றரித்தால் கோடி புண்ணி 
யம் . காதுகளிற்றரித்தால் பத்துக்கோடி புண்ணியம், கழுத்திற்ற 
ரித்தால் துறுகோடி புண்ணியம் , மார்பிற்றரித்தால் ஆயிரங்கோ 
டி புண்ணியம் , தோள்களிற்றரித்தால் பதினாயிரம் கோடி புண்ணி 
யம் , மணிக்கட்டிற்றரித்தால் அனந்தகோடி புண்ணியம் . இவ்வா 
- சிவாகமங்களிற் கூறப்பட்டிருக்கின்றன . இதற்கு ஸ்மிருதிப்பி 
ரமாணம் : 


க்ஷது உலநெவண 

pj நெகொருவதே ! 
பாதகொபில வெசு வுண ) 

உக்ஷவ ) 

து யாாணெ || 
க்ஷகொபி ஹவடாணி க்ஷகொபிதாநிவ 
ஜவாக ுணா நிலை , தெ நாகு காயாவிவாரணா || 

இதன் பொருள் : - உருத்திராக்ஷத்தைப் பார்த்தால் லக்ஷம் 
புண்ணியமென்பதும் , தீண்டினமாத்திரத்தால் கோடி புண்ணிய 
மென்பதும் தரித்தால் நூறு கோடி புண்ணியமென்பதும் உருத் 
திராக்ஷத்துடன் ஜபம் செய்தால் நூறுலக்ஷம் கோடி அல்லது ஆ 
யிரம் லக்ஷம் கோடி புண்ணியம் என்பதும் இதில் சந்தேஹமில் 
லை யென்பதுமாம் . 


ஜபமாலைக்கும் அம்மாலையை ஜபிக்கும்பொழுது விரல்களில் 
வைத்துத்தள்ளும் முறைக்கும் ஆகமப்பிரமாணம் வருமாறு : 


வளவி பெரு கொக்ஷாயீ- வவவி.பெரு வௌஷிகம் ! 
தி பககத யநாய -30 வயாக வவ கஷணெ ! 

ஷெரு - சொக்ஷாயீ- கஜ நாத நா கழ ! 
3 ஐா ஸ்ரீகரீவொகா . நாஜிகாயாஜு வௌஷிகழ் ! 

இவற்றின் பொருள் : - மோக்ஷத்தை விரும்புகின்றவன் 
இருபத்தைந்து உருத்திராக்கமணிகள் அடங்கியமாலைகளுடனும் , 
திடத்தை விரும்புகின்றவன் இருபத்தேழுமணிகள் அடங்கிய 
மாலைகளுடனும் , தனத்தை விரும்புகின்றவன் முப்பது அல்லது 
பதினைந்து மணிகளடங்கிய மாலைகளுடனும் ஜபம் செய்ய வேண் 


டும் . 


5 


34 


சைவபூஷணம் 


மாலையைக் கட்டை விரலால் தள்ளினால் மோக்ஷமும் , சுட்டு 
விரலால் தள்ளினால் சத்துருநாசமும் , நடுவிரலால் தள்ளினால் ஸம் 
பத்தும் , கடைவிரலாலும் அதற்கடுத்த அணிவிரலாலும் தள்ளி 
னால் திடமும் சித்திக்குமென்பதாம் , 

(59 ) 
( அ - கை ) சந்தியாவந்தனமுறைமையைக் கூறுகின்றார் . 
தீஷெகாவலிவ பவ கவ ) 

விஹிதா 

வாதொய் 
வாயே ,) கலபெெயகாவின் வஹிகவ 8 நவொ 
நிய- நவீஜாக்ஷராம் | சுந 

சு - வ ) 

2.தயம் ஸவீஜ 
2.5ு தசவாத வலாய தயா வலய 
கேெவவிைன ல க வாயகாவாய் யொஃ || • 04 


வாவா -3 


" ச 


( 60 ) சமய தீக்ஷையுடைய சமயியானவன் தியான பீஜா 
க்ஷரங்களில்லாமல் பதினொரு சம்மிதா மந்திரங்களாலும் பிராத 
க்காலமாவது , மத்தியானகாலவாவது ஒருகாலம் அனுஷ்டான 
ஞ்செய்யவேண்டும் . மற்றக்காலங்களில் மந்திரமில்லாமல் விபூ 
தியை நீரோடு சேர்த்துத் தரித்தல் வேண்டும் . சமயம் , விசேட 
ம் என்னும் இரண்டு தீக்ஷையுடைய புத்திரனானவன் , தியா 
ன பீஜாக்ஷரங்களுடனே நீரில்லாமல் விபூதியை தரிக்கும்போ 
தெல்லாம் சிவமந்திரத்தால் தரிக்கவேண்டும் . இவ்வாறு தரிப் 
பதுடன் 

காலை மாலைகளாகிய இரண்டு காலங்களிலும் விபூதி 
யைத் தரித்து அநுஷ்டானமும் செய்யவேண்டும் . சமயம் , வி 
சேடம் , நிருவாணம் என்னும் மூன்று தீக்ஷையினையுடைய சா 
தகனும் , அம்மூன்றனோடு அபிஷேகத்தையுமுடைய ஆசிரிய 
ரும் காலை , உச்சி , மாலை , பாதியிரவு ஆகிய இந்த நான்கு கா 
லங்களிலும் அநுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் 

( 60 
( அ - கை ) சைவா நுஷ்டானத்தின் முறையைக் கூறுகின்றார் 
வாதவ 

பாதலாநவே 
வே . விகா கதவலோ 
21- ) நாெெகன்வெய் கி - ஐநிராக வஹியோநி 
வ- J5 ) 

வாஹாகாலாநநொதவடிதாரா 
விவதாஸ்.நவவித தா நா காவாவம். E. 
விதிவிஹி தலா ந தயா மா நவ , 


தமிழ் வியாக்கியானம் . 


வாணாயாக 


வாஹ 


ரக்ஷாயாரணரை வ 38 காவ ந -3 ) மொ 3 ஹா3 
ஓ 

லூயாஹி வ ணயறo 
மாசி வபயாழ JA | தசவாடி 3 J- கா 
ஷெக காணாக நாஜ- நாவாஹதி : ஓ 
யொவாவ 8.50 ு ந 

வந லகலாவொவஸo 
வெஷ நடி 


வி 


பசு 2 


மாய தீ ஜவவி . ந . த2வி.த. வபதவபுண ) தஜ 
வொவவா நா பலிவ 3 தவபுணஜவௌ 2.தா 
ஓ பதவணடி ! காயஹாவ 8 ந 0 வராக வி 
யி நா வாண ) 23.சூராவண -தீயா ஹா 
ணா பலகாஜவா ஷாநவே வ || • ங l 


( 61-62-63 . ) விசேடசைவானவர் சிவாகமங்களில் விதி 
க்கப்பட்ட முறைப்படி செய்யவேண்டும் அ.நுட்டான முறை 
வருமாறு : -விதிப்படி மல நிவர்த்தி செய்துகொண்டு , நீராடி 
ஆடைதரித்துக்கொண்டு நீருக்குப்பக்கத்தில் வடக்கு முகமாக 
வேனும் கிழக்குமுகமாவேனும் இருந்து கொண்டு சுத்தமான 
நீரினால் மந்திரத்தோடுகூட ஆசமனஞ்செய்தல் , விபூதிஸ்னாகா 
னம் , மான தஸ்நானம் செய்தல் , அந்தந்தத்தானங்களில் விபூதி 
தரித்தல் , இரக்ஷை தரித்தல் ஆசமனஞ்செய்தல் , கரநியாசம் , 
அங்கநியாசம் செய்தல் , மகாமுத்திரை செய்தல் , பிராணாயாம 
ஞ்செய்தல் , சிவதீர்த்தமாக்கல் , பிராமீமுதலிய சந்திகளின் தி 
யானம் , அமிர்தாபிடேகம் , அங்கமார்ச்சனம் , அகமர்ஷணம் , மீ 
ள ஆசமனம் , சகளீகாணம் , ஜலத்தாற் சுற்றுதல் , காயத்திரி ஜ 
பம் , அதற்கு உசிதமான சந்தர்ப்பணம் , சிவகாயத்திரி யென் 
னும் பத்தெழுத்து மந்திரஜபத்தின் உபஸ்தானம் , சிவமூலதர் 
ப்பணம் , சிவமூலஜபம் , ஈசானமுதல் சத்தியோஜா தமீறான ம 
ந்திரதர்ப்பணம் , ஆசமனம் , கரநியாசம் , அந்தத்தீர்தத்தின் உ 
பசம்ஹாரம் , உத்தாபனம் , திக்குபந்தனம் , சிவ சூரியோபஸ் 
தானம் , சிவமந்திரஜபம் , குருவந்தனம் , என்பன முறையே செ 
ய்தல் இவ்வாறு சைவ சந்தியா நுட்டான முறை சிவாகமங்க 
ளில் சொல்லியிருக்கின்ற சென்றறீக . 

( 61-62-63 . ) 


36 . 


சைவபூஷணம் 


( அ - கை . ) பிராமீ முதலிய நான்கு சந்திகளின் தியானம் , 
தேவதாத்தியானம் , என்னும் இவற்றை நான்கு சுலோகங்களாற் 
கூறுகின்றார் . 


ஸுகவ 


சுச 


பாஹெத 


. 


யாயெஜித ரஹெ வவா தவயெ வாஹீ . அ 
துகொ 2 வா கா கலிஜு ஷணா 
கஜடாைெளவி . ரோவாவமாடி வலவெ) 
ஜாகெய காக உண வஹதீ க காசு வானா 
யஜுணாநிதாவஉJUTO ெெபவதி யா வா 
$ soft II 

பாலிவன் 

ஹா அ நய நாஜெகர் ந நா 
ெெவஷவீ . பலவணிக உாலுயா நி உய தீ 
ெெவதுவி_ : 5 காசு | ஹாரா ) 

. நவயௌ 
வ நா மாவாஸா வ.நீரைஜிகா ஷா ஷா 
வய விருதொ பி திகா கொடிவ ஹாணைவாழ ||rn 
வலாயாஹெ கவிஞா வஷாவவவாதி . பௌ 
8.நாகாலா காயாகித மகா தி , ண 
ய நா கிஹி கௌவ நாழ | வானெ தவயெ 
தி வழிகெ வலவெ ) 

வஹதீ . கரெஃய ) 
யெவெகுவாஜா ஸிதறணொவெதா ஜ 


ண 


து அ 


உநாதாடி 


சுசு 


ள 


பா த 


ஜாவ 


பசுஎய் 


சுவயராம் ள விலை தது த X 

லாக்ஷாகவ 
தது 

நிராலவாழ ! பாகி . வ தீ . நிலை 
காதிவாா பெயர் 

வத U_ தி 
யெ தாழா 

( 64-65-66--67. ) பிராதக்காலத்துக்குச் சந்தியா 
தேவதை பிராமீ என்றும் , மத்தியான காலத்துக்குச் சந்தியா 
தேவதை வைஷ்ணவீ என்றும் , சாயங்காலத்துக்குச் சந்தியா 
தேவதை ரௌத்திரீ என்றும் , பாதிராத் இரிக்குச் சந்தியா தேவ 
தை நிஷ்களரூபி என்றும் , இவ்வாறு நான்கு தேவதைகளின் 
பெயரும் அறிந்துகொள்க . அவற்றுள், பிராமி தேவதையின் தி 


தமிழ் வியாக்கியானம் 


37 


யானம் வருமாறு : - நான்கு திருமுகமண்டலமும் , நான்கு திருக்கர 
ங்களும் உடையதாகவும் , வலது பக்கத்தில் சுருக்கும் , அக்ஷமாலை 
யும் : இடதுபக்கத்தில் தண்டு கமண்டலங்களும் தரித்திருப்பதா 
கவும் , சிவந்த திருமேனியை யுடையதாகவும் , சிவந்த பரிவட்ட 
மும் , சிவந்த திருவாபரணமும் , சிவந்த மாலையுந்தரித்திருப்ப 
தாகவும் , எட்டுக்கண்களுடையதாகவும் , யக்ஞோபவீதம் தரித் 
துக்கொண்டு ஒருகோடி யோசனை பிரபையுடனே அன்னத்தின் 
பேரில் பத்மாஸனத்தில் பாலவயதுடன் எழுந்தருளியிருப்பதாக 
வும் , சைவசம்பந்தமான கிரியைகளுக்கு சாக்ஷிபூதையாகவும் , 
தியானம் செய்க . இது பிராதகால சந்தியாத்தியானமாகும் 
இனி வைஷ்ணவீ தியானம் வருமாறு : -- 

ஒரு திருமுக மண்ட 
லமும் , நான்கு திருக்கரங்களும் உடையதாகவும் , வலது பக்கத் 
தில் சங்கமும் அபயமும் இடது பக்கத்தில் சக்கரமும் தடியும் 
தரித்திருப்பதாகவும், வெள்ளை நிறமுடையதாகவும் , வெள்ளைப் 
பரிவட்டமும் , வெள்ளை முத்துமாலையும் , வெள்ளை மாலையும் , யக் 
ஞோபவீதமும் தரித்திருப்பதாகவும் , இரு திருநயனமுடைய 
தாகவும் , யௌவனவயதுடையதாகவும் , கருடன் மீது பத்மாசன 
மாக இருநூறுகோடி யோசனை பிரபையுடனே எழுந்தருளி 
யிருப்பதாகவும் , வநமாலையை ஆபரணமாகவுடையதாகவும் . பு 
ருவமத்தியத்தில் னஞ் செய்க . இது மத்தியானகால ச 
ந்தியாத்தியானமாகும் . இனி , ரௌத்திரீதியானம் வருமாறு 
ஒரு திருமுகமண்டலமும் , மூன்று திருக்கண்களும் , நான்கு தி 
ருக்கரங்களும் உடையதாகவும் , வலதுபக்கத்தில் அக்ஷமாலை 
யும் திரிசூலமும் , இடதுபக்கத்தில் வேலும் அபயமும் தரித் 
திருப்பதாகவும் , சிறிது பசுமையான திருமேனியும் , சாயுங் 
காலத்தில் கருமைவண்ணமும் சிறிது குறைந்த யௌவனமும் 
உடையதாகவும் , பச்சைப்பரிவட்டமும் , மரகத ஆபரணங்களும் 
யக்ஞோபவீ தமும் , இளம் பிறையும் , கமண்டலமும் , மகுடமு 
ம் , தரித்துக்கொண்டு இடபத்தின்மீது பத்மாசனமாக மூன் 
று கோடி யோசனை பிரபையுடன் எழுந்தருளியிருப்பதாகவும் பி 
சமாந்திரத்தில் தியானஞ்செய்க , இது சாயங்கால சந்தியாத்தி 


38 


சைவபூஷணம் 


ள் . 


ஹ ? 


யானம் , நான்காங்காலத்துச் சந்தியாத்தியானம் வருமாறு : 
தாமரை நூலை ஒத்து எங்கும் நிறைந்து பரிபூரணமாயிருக்கின் 
ற , கிஷ்கள 

கள காந்தியையுடைய வடிவாகத் தியானம் பண ணுக . 
து நான்காவது நிஷ்கள சந்தியாத் தியானம் . இவ்வாறு நா 
ன்கு காலத்துச் சந்தியாதேவதைத் தியானம் கண்டு கொ 

(64-65-66-67 . 
( அ - கை ) சிவகாயத்திரியைத் தியானிக்கும் முறையைப் 
பற்றிக் கூறுகின்றார் . 
கியகவாவரக டிக்ஷிணாவி 82 ஜா கோ.கநாயோ 
ரீ வானாவை உஉலிதா தி ணய நா 

ணய நாயொ 
வபஜடாடி | மாயிதீ 

விதயெவாகளால் 
வலாக்ஷாக ஜ . உக்ஷிணெ வானெ வலாயை வாரிஜா 
வலி தவஷாதி லொஜஜா || • அா 
( 68.) சிவகாயத்திரி தியானம் வருமாறு : 
ஒரு திருமுகமண்டலமும் , மூன்று திருநயனமும் , நான்கு 
ருக்கரங்களும் உடையதாகவும் , வலது பக்கத்தில் அக்கமா 
லையும் , வரப்பிரதான முத்திரையும் , இடதுபக்கத்தில் அபய 
முத்திரையும் , தாமரைப்பூவும் தரித்திருப்பதாகவும் , சுந்தரியா 
கவும் , வலதுகாலைக் குறுக்காகமடக்கி டதுகாலைப் பத்மத 
ளத்தின்மீது நீட்டிச்சுகாசனமாக எழுந்தருளியிருப்பதாகவும் , 
இளம் பிறையோடு கூடின சடையும் , வெள்ளைப்பரிவட்டமும் , 
வெள்ளை மாலையும் , நல்ல திவ்யாபாணமும் , விபூதியும் திரிபுண் 
டாமும் தரித்திருப்பதாகவும் , ஆதித்யமண்டலத்தில் எழுந்தரு 
ளியிருப்பதாகவும் தியானஞ்செய் .. 

( 68. ) 
( அ.கை. ) ஆசனவிதி கூறுகின்றார் . 


த 


Tுவயதாக 


மூளை உஃவயொவன 

வாக 
கீ.கிஷாஹைணெ வண- வி.தவிஜொ.ந . கூய 
8 ஹாவவவ உாவரவநோ வ.பொ வஷஉரி - 
தாய வலநெவ 

பாயிக்ஷயம் கவலெ வௌவ ) 
வாவ விவு வபவ233-5 . ஐநா நதுகJ 
ஷாஜிநெ ! 


वा 


தமிழ் வியாக்கியானம் . 


39 


மான் 


ஆசனங்கள் சில 


( 69. ) வெறும் பூமியிலிருந்தால் துக்கமுண்டாகும் . க 
ல்லிலிருந்தால் காந்தியுண்டாகும் . புல்லிலிருந்தால் கீர்த்தியுண் 
டாகும் . இலையிலிருந்தால் சித்தப்பிரமமுண்டாகும் .. மரப்பல 
கையிலிருந்தால் மகாசம்பத்துண்டாகும் . மூங்கிற்றடுக்கிலிருந் 
தால் அஷ்டதரித்திரமுண்டாகும் . ஆடையிலிருந்தால் வியாதி 
நீங்கும் . கம்பளத்திலிருந்தால் சௌக்கியமுண்டாகும் . புலித் 
தோலிலிருந்தால் சம்பத்தும் , மோக்ஷமுமுண்டாகும் . 
தோலிலிருந்தால் சிவஞானமுண்டாகும் . இவ்வாறு பூஜாகால 
ஜபகாலங்களில் தானிருக்கூடிய ஆசனமும், 

பலனுங்கண்டு 
கொள்க இவ்வாறன்றித் தென்னோலையினாலுண்ட , 
பனையோலையினாலுண்டானது கமுகப்பட்டையினாலுண்டானது 
தாழையோலையினாலுண்டானது , ஈச்சையோலைனாலுண்டானது , 
என்னும் இவைமுதலான 

ஆகமங்களிலே 
ஆகாதென்றும் , சில ஆகமங்களிலே ஆகுமென்றும் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . அவ்வாக்கியம் வருமாறு : 
நாரிகெஉலவு 
கஉலவ தாஉலவவமலவால நடி | 

ந . நொகசுஜிதா வா கவிசு சுகா 
( அடகை . ) ஆத்மார்த்த சிவபூஜையின் முறை கூறத்தொ 
டங்கி நான்கு சுலோகங்களினால் சூரிய பூஜை கூறுகின்றார் . 

வக்ஷெ , ) வாய பலிவாவ நா க . நாயவலா 
உாஉயொ வ - குஜாலா ந 2 - வெத 

வத ) வவ . - வடிக 
ய- யாஜெ.தடியா | யொவது விஷ 
தியாரணதொ நா (க ) வ- , சு o வி 
ஜா ) வ.தவெகலை13.U: கன னு ரெவா 
வஜடி 
20so ஜல டிவிவகாவொ 3 ஜெ வ -கா 

நவஜ) வாடிவ.துஷய . அ வினா ) 
யெ- 5ு வாடி ! வவாஷ கெ 
வாஷு நவக தீவாஜி வாகா . 39-4- ,) " 
(ச ) ஒU.நாவ- பி.க - | 


கெதகவ ) " 


பால ந 


1 எ U 


40 


சைவபூஷணம் 
வாது வஷொஜி நா பலிவாவியாக பயாலொ 
உழா 


|| எகா 


மதயா வ 


IIAR 


வா ந TO குலைாவல O வி.நய ந . ெெவகா நங் . 
வடி வவெ ) காளராவாயெ உ உய்தா வர் 8ெ 
வாாவெ கரெயுக வதஷயா வ வா 

9) வயா வொஷயா யாயெகவடாஷி 
2009T20 3-5- வ.ந. வலாவிசுழ " 
ததாவா ஹந தக்கி , யாழி காண வெ அவி . 
வால - ஜெ பாவ வாடி நிஷெக மயகு 
3 காரஷாஜு | ஜொமாமாவ .. ” 
கா வ தி.ந தீ : கயபாது ஷொஜாஷி யதஜ 
ணலது நெதி கயிதொ 

ஜா தாணவ ஜா 


க .28 | 


எங் 


ஆசனத்திலே 


( 70-71-72-73 ) சூரியபூஜை , ஆத்மாவில் அந்தரியாகபூ 
ஜை , சிவலிங்கபூஜை , அக்கிநிகாரியம் , குருபூஜை , சிவபூஜை எ 
ன்னும் இந்த ஆ.ஆம் நித்தியமாகையால் இவற்றுள் சூரிய பூஜை 
முதலாவது செய்ய வேண்டுவது. மோகசூரோத்தரம் . என்னும் 
ஆகமத்தில் ஆத்மார்த்த சிவபூஜைக்கு அங்கமாகச் சூரிய பூஜை. 
செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது , அது வருமாறு : 

சிவபூஜை செய்தற்குறிய இடத்தை யடைந்து 
கிழக்கு முகமாக இருந்து , விபூதி தரித்துக்கொண்டு , சகளீகரண 
ஞ்செய்து , பின்னர்ச் சூரிய ஷடங்கமந்திரங்களால் கரநியாசஞ் 
செய்து , தரிசனார்க்கியங்கொடுத்து , சூரிய மூலமந்திரத்தைப் 
பத்துமுறை ஜபித்து , பின்னர் அர்க்கியபாத்திர ஜலத்தைப் 
போக்கி , அந்தப்பாத்திரத்தைச் சுத்தஞ்செய்துவைத்து , சூரிய 
மூல ஷடங்கமந்திரங்களாலும் , மூலமந்திரத்தாலும் , சூரியபூ 
ஜைக்கு அர்க்கியங்கற்பித்துத் தனக்கு நேராக வேதிகையின் மேல் 
ரேகாகாரமாக அஷ்டதள பத்மம் கற்பித்து , அஸ்திரமந்திரத்தா 
ல் அந்தப்பத்மத்தைப் புரோக்ஷித்துத் தண்டி , பிங்கள் , வினாயக 
சாந்தகுரு 

என்னுமிவர்களைப் பூஜித்து அந்தத்தாமரையின் 


தமிழ் வியாக்கியானம் . 


41 


நடுவில் பிரபூத ஆசனம் , விமலாதி நான்குபாதம் , வெண்டாம 
ரை என்னும் இவ்வித ஷடுத்தாசனத்தைப் பூஜித்து , கிழக்கு 
முதலாக 

எட்டுக்கேசரங்களில் தீப்தாதி ஒன்பது சத்திகளையும் 
கர்ணிகையினுடைய ஈசானத்தில் சர்வதோமுகி சத்தியையும் 
பூஜித்து , 

அதன் பின்னர் அர்க்கா சனம் பூஜித்து , கஷோல்க 
மூர்த்தியைப் பூஜித்து , இரண்டு நேத்திரங்கொடுத்து , போக 
மோக்ஷத்தைத் தரக்கூடிய - சூரியனைத் தியானிக்கவேண்டும் . தி 
யானிக்குமுறை வருமாறு :-- குங்குமம் போல் சிவந்த காந்தி 
யை யுடைவராயும் , இரண்டு கண்களை யுடையவராயும் ஒருமுக மு 
டையவராயும் தாமரைமலரில் இருக்கிறவராயும் , வலதுகையில் தா 
மரைமலரும் அபயமும் இட துகையில்வரமும் தா மரைமலரும் தரித் 
துக்கொண்டிருப்பவராயும் , இடதுபக்கத்தில் பிரத்யுஷையுடனும் 
வலதுபக்கத்தில்உஷையுடனும் கூடினவராகவும் , இரத்தவஸ்திரத் 
துடன் மண்டலத்தையுடையவராகவும் , சர்வபூதங்களுக்கும் சாக்ஷி 
பூதராகவும் , தியானஞ்செய்யவேண்டும் . பின்னர்ச்சூரியமூலமந்தி 
சத்தால் சூரியனை ஆவாஹணம் பண்ணிநிரோ தார்க்கியங்கொடுத்து 
பிம்ப முத்திரை, பத்மமுத்திரைகளுங்கொடுத்து ஹிருதயா திமந் 
திரங்களை நியாஸஞ்செய்து நல்வரவாகுக என விண்ணப்பஞ்செ 
ய்து , திருவடிவிளக்கி , வாசனாதிரவியங்களாலும் ஆடையாலும் 
அலங்காரஞ்செய்து , சூரியமூலமந்திரத்தால் புஷ்பாஞ்சலி சமர்ப் 
பித்துப் பின்னர் போகாங்கமாக , 

தேவதேவத்ரியாமேச ஜகத் ப்ரதம மங்கள 

அபீஷ்டம் ஸ்தாபிதோ பக்தியா மயா சூர்யஜகத்பதே , 
என்று பூஜித்து ஷடங்கங்களுக்குத் தேனு முத்திரை கோவிஷா 
ண முத்திரை திராசினி முத்திரை கொடுத்துப்பின்னர் சோமாதி 
ஆவரண பூஜை செய்து நமஸ்காரமுத்திரை கொடுத்துப்பின்னர் 
நைவேத்தியமுதலானவை ஸமர்ப்பித்துத் தோத்திரஞ் செய்து 
வேண்டுவதைப் பிரார்த்தித்துக்கொண்டு , பின்னர்ப் பூஜைசெய்த 
இடத்தில் சூரியன் முதலாக பராங்முகார்க்கியங்கொடுத்துப்பூஜை 
யை முடித்துத்தேஜஸ் சண்டேசுவரனை அவருடைய ஆசனமூர்த் 
தி மூலங்களாலே பூஜித்துச்குரிய நிவேதனங்களைச் சமர்ப்பித்து 


6 


42 


சைவபூஷணம் 


அந்தப்பூஜாபலனைத் தரும்படி பிரார்த்தித்துத் தேஜஸ் சண்டேசு 
வரனை உத்தாபனஞ்செய்து சூரிய பூஜார்க்கியங்களையும் உத்தாப 
னஞ்செய்து இவ்வாறு சூரிய பூஜையை ஒவ்வொரு நாளும் , ஒவ் 
வொருகாலம் செய்க . இது சூரிய பூஜையின் முறைமையாகும் .. 

( 70-71-72-73 ) 
( அ -- கை ) ஆத்மார்த்த சிவபூஜையின் முறையைப்பதினாறு 
சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


கவாடவா 


சச 


கரவா கபாவ நரோவக வியொராவதுஉஷா 
ஐ . நா கரவா வொதாஜுவலி கிரயொ வலாயா 
ணாவ வ நகாராவபாதவஹிஜிரவிஷ 3 
ந . மவாதாஜிராவ- ந 0 வா 8 யெ 

ய 
ஸுயஜ ந . வீ zெவ ந நதி நஃ !! 
சுஷாவ ) கி வ3- வெய 8.5 50 வ குவி 
வழத ஜாதயபாம் வியிலஹிவேபவ நதாஜி 
வி பெஷாவ கழ வாடி 
றவவிையக வளா 
வவாதவ , வvo U0 

ஜீ 

வந்த 
யாரணா தயக ந. வாதுமை.த.பொய நழ எரு 
வறாக வெடகஜீ யஜ நா வல அரசு 

பாச அாாஉெ 
வாவ நாயொ வெடியாது வாவய நாவ நயொ 

00 23 மாது 30 
நியாய தடியொ வாவெலாவிதொ கொவ நா வயாக 
வயஷிதாவபு நாவப் சிஹ யச ஜெயம் 


| உ ) 


விஹ 


பெண் 


வி . கபாலு 

பாது 


குதம் 


த : | Mo ஹாது 


வழி 


உ 


யெ 


உ. நழா 


எகா 


தாவா . வயவா பவாய பணிவயா ய வா 
வொ உ ளா பாவாவெபரவ நயக்ஷரஉபணம் 
யொ நானாக நிஷாம் , க | நி 8 Dா வ 
முகஜஜாஉஜாவிஷெசுப லாகா ந 

பாவெண் 
வவி . DU ஆரியதீத 

2 -கா தயா காவிகெ எனா 


வரிறரம . 


தமிழ் வியாக்கியானம் 


43 


வாச க-- தரணாவண வநாயொவ ) 
வடா ஷுசமால ந த 

தத பலால ந 8 A_ லா 
ஜூ பலிவாக ) வா தயாவா ஹ ந g | 

சொயலாவ 
நலஹிபா நஜி.தியசு நெதாந 3 , 5 வ- ந . வ vo 
ஓயாஷ நிவாடியஉெயா W 
வாடிய 

எனஅா 


லவகளுவரு நவ .,நஸா ந : யா 
5 


பாமா 


ெெதமாவெ 

வா நவலா 
வாவெ ணா உ-- வினாவந . 3 
பலிரோ 20 க ல நாரொவண்டி! விவொலும் . 
ஹாய்புவஜ க 3 யொ க 



த தஃவ 
ஜாயாலை 3 A_ வ - ஜநம ஈல உலா 


உலக 


* JA:// 


சுகா 


8ுணா ந 2 " 

ஈஸவியா நஷேவஹி.ததி பக்கவாவலா 
வ . ஸ்ரீகணாவ புணர5 J காவபுணயொ வி " 
பசீராவ . நO I. ஸ்ரீகேசாஜிகவாதஉாமவேவவலா TO 
வர J5 ) த . வபக்ஷவாது . வடிாபலிவவா ) 
ணயர் ந . யயாதொ தே !! 

அ OH 


- 


லண! 


விதா ெ sas soseாலிவஜியா.யெசு: வ : 
கால.. 01.0 வலியாலஜ. வசிவ 

க்ஷ உரலாகு 2 , 1 , பெவெ ) வார 
யாகராஜீ ஷா வாதொவஹி . வாம் 

சூஜெண உயத வணா ஐ.மா.கு UPI. I1 அகர் 


பாணலாவக 


வணவ கீதா ந நாது ஆதி தடிகாவா ஹ நா 
வே -3 ஹவ 

லஷியா நயே தக் 
ரெசால் செமாயாவ- , சு . 

| கவிேத ந.தீ ஹி) 
வவளாண வெபலா நஙபண் ெெவக்கூது 
8ுஷிகாண யெ 73- மாசி கா 4 அஉ n 


8 


44 


சைவபூஷணம் 


T 


வ 


வ 


ந 


ஸ 


வாக 


வன் வாதத வகஜாவாக வவவாஜிய 
மெதெ வாவ -3 ) 

வளுவீ 

தா த விஹிதா 
வாஉமாவாேவாவண் ! 

வஷெணாக்ஷத 
- விபகாவபூநயே வா வரீவாவபுண் வா 
உ ) - ) 

வாகா லவ்நத நாஜெ -ௗ 
ஸுகொதெவ ந +1 

| அகா 
ெெஷகாவந தோமுவித . 2.தாளுதா 
வாயெக 
யுக வாவ 3 நாழி விவ ) வவலக 

ஸணொ 
வவீதளூ யசு | ஜெய வரு பூஷணாதி குவ 
ெெஹகூத பெணாஜூ 3_re ) லாவணய 
வரீவ யஜ ெநவாசகாசி , ராவண , 1 அசம் 
ஜாயாமாவ_ 3 3. , யஜநெ பொமாவ 
ஜா ததொ யெ நவதிபலிவாவி யாகோரிகா வ க 
வஹுராவண ! நத ) " ஷட 

சி 
I தடியொ நதாசி நக .,) உய ) 
பாயயாதியஜ ந வ ய வஷாவ J தி ே I அரும் 

வா ...) வவே ,) ஷபுத . ெெநவெ 
- ) 3 வெ - உக தாவ வாதி - தீவ நி 
வஹௗ உவா ? 

பயா 

தி கழ 
கராதவது ரண ) வ w 

) " 

" வாரோஉ வண் 
தெயா 3 - ஸுனா.ஜ 18 வ . நாவிலாக 

ஜ 
25 மெளம் | 

| அசு ! 
ஹ தீது ஜாவகரண ) பாலாவி நா 
உ 

த ஜவ , உக்ஷகராக லவுஷலுக 
பெணாவ.பெக ததலாக கின கான 

2) 
ஐ.ய .. வ yாவாவு- .க. விடி ஷெபமிக 
வஜ.50 ு நாயொ லா -திவுஷாஜு 8 11அஎர் 
லொ த . ஹகிவாலா வவி த . காய நஜொ 

To 0 ) 
உக்ஷிண வாவதசுவாரசாமிகாய - கே .ெத 


2 கவி 


பா 


க்ஷா z யொ 


வ 


குவ 


2 உா வி 


" 


" நு 3 ஹ தீவ 


த 


க்ஷ 


லொகத் 


ல 


தமிழ் வியாக்கியானம் . 


ல 


யாக 


ஷாஷகத த | ஜெய யத J த த க 
3 க 0 0 ஹொஃகா உக்ஷிணெவஷாண ஷ 8 
ஆ ) - காநய ஹி தெஜாதாஷிஹி வ ஹவி : 1 அஅ il 
2 - ஜெ.நாவி வியெயவை நகயொ வாம . 3 
சமாவ நா க கவெ " 

ஆவொ ஹி வராநுவாவபூ நவியில் 
ணெப்பராவா தஃ | வயலாக காவினாவ ஜ ந . 
தடிகு மொழாவொ ராவ- 50 வொக 
காயபலிவாக நாக 3 உசி நாயக வழி 2 

அக ! 
(74-89 ) பார்வதீநாயகரான ஸ்ரீமகாதேவருடைய பிரசாத 
த்தினால் ஆத்மார்த்த சிவபூஜையின் முறை சொல்லப்படுகின்றது . 
அது வருமாறு : சூரிய பூஜையானது சிவபூஜைக்கு அங்கமா 
கையால் சௌராதி சண்டாந்தம் என்று சொல்லப்படுகிறது , 
ஆகையால் , முன்சொன்னவாறு சூரிய பூஜைசெய்து முடித்துப் 
பின்னர் சூரியபாவனையின் நிவிர்த்தி நிமித்தமாக மீளவும் ஆசம 
னஞ்செய்து , நியாசஞ்செய்து , விபூதியை நீரோடு சேர்த்தாவது 
அல்லது சேராமலாவது நெற்றியில் தரித்துக்கொண்டு வடக்கு 
முகமாக விருந்து பிரணவத்தால் சாமான்யார்க்கியங் கற்பித்து . 
எழுந்திருந்து அர்க்கியத்தை இடதுகையில் வைத்துக்கொண்டு , 
துவாரத்துக்கு வெளியே வந்து நின்று , கிழக்குத்துவாரம் , தெற் 
குத்து வாசம் , மேற்குத்துவாரங்களில் சாமான்யார்க்கியத்தால் 
அஸ் திசமந்திரத்தோடு புசோக்ஷித்துத்துவார பூஜைசெய்து , விநா 
யகர் , ஸரஸ்வதி மகாலக்ஷ்மீ , நந்தி , கங்கை , மகாகாளர் , யமுனை , 
இவர்களைப் பூசித்து பூமி , ஆகாயம் , சுவர்க்கம் என்னும் மூன்றி 
னாலும் உண்டாகும் விக்கினங்களைப்போக்கி , உள்ளே புகுந்து , 
திரும்பி நின்று , கீழ்ப்படியில் அஸ் திரதுவாரபாலரைப் பூசித்து , 
கபாடங்களில் வலமிடமாக மான தத் தியானத்துடனே விமலாய 
நம : சுபாகவே நம : என்று உச்சரித்துப் பூஜாமண்டபத்தில் ரிஷ 
பத்தையும் , நிருதிதிக்கில் வாஸ்து பிரமாவையும் பூஜித்துச்சிவ 
பூஜாஸ்தானத்தில் மான்தோல் முதலான ஆசனத்தில் வடக்கு 
முகமாக இருந்து அவ்விடத்தில் சாமான்யார்க்கியத்தை வைத்து , 
கிழக்கே வந்து கிழக்குமுகமாக இருந்து சுதேசான சகிதமாக 


46 


சைவபூஷணம் 


நந்திகேசுவரரைப் பூஜித்து , அஸ்திரப்பிராகாரம் , கவசாவகு 
ண்டனம் பரிகாத்தியானஞ்செய்து , பூதசுத்தி பண்ணவேண்டும் . 
பின்னர் , அந்தரியாகஞ்செய்து ஸ்தானசுத்திசெய்து , விசேஷார்க் 
யங்கற்பித்து , ஷடங்கங்களால் பாத்பமும் சம்மீதா மந்திரங்களா 
ல் ஆசமனம் , நிபோதார்க்கியம் என்னும் இவைகளையும் கற்பித்து 
பஞ்சகவ்வியம் , பஞ்சாமிர்தமும் கற்பித்துத்திரவிய சுத்திசெய்து 
தன்னுடைய ஆசனத்திலே சிவாசனமும் , தன்னுடைய தேகத்தி 
லே சிவமூர்த்தியும் பூஜித்துச்சந்தனத்தால் நெற்றியில் திலகமிட் 
டு , சிரசிலே புஷ்பத்தை வைத்து சிவோஹம் என்று பாவனைசெ 
ய்து ஆத்மசுத்திசெய்து , பின்னர் மந்திரசுத்தி செய்ய வேண்டும் . 

மந்திரசுத்தி வருமாறு : - மூலமந்திரத்தைத் துவாதசாந்த 
மளவாகவும் , பஞ்சப்பிரம மந்திரங்களைப் பிரமரந்திரமளவாகவும் 
ஷடங்கமந்திரங்களை விந்துஸ்தானமளவாகவும் மூன்றுமாத்திரை 
இரண்டுமாத்திரை ஒருமாத்திரைப்பிரகாரம் முறையே ப்லுதம் , 
தீர்க்கம் , ஹ்ரஸ்வமாக உச்சரித்தல் மந்திரசுத்தியாகும் . பின்னர் , 
இருதயத்தில் வைத்து அஞ்சலி செய்யும் கையை விடுத்து * சல 
ப்பாசாதமாகிய பெட்டகத்தின் முன்பக்கத்தில் பீமருத்திரனைப் 
பூஜித்து அநுக்ஞை செய்து பெட்டகக் கோயிலைத்திறந்து பரிவா 
தேவதைகளை அந்தந்த ஸ்தானங்களிலே எழுந்தருளச்செய்து 
பூஜித்து , ஸ்நாகவே திகையில் பரிவட்டம் அமைத்து , அதன் மேல் 
ஷத்தாசனம் பூஜித்துப் பெட்டகக் கோவிலினின்றும் சிவ 
லிங்கப் பெருமானை இரண்டுகைகளாலும் எழுந்தருளச்செய்து , 
தரித்திருந்த பரிவட்டத்துடனே ஸ்நானவே திகையிலெழுந்தருள 
ச்செய்து , பரிவட்டத்தை முற்றும் நீக்கிச் சிவகாயத்திரி மந்திரம் 
தால் பழைய பூஜையாக ஒரு புஷ்பஞ்சாத்தி , ஐந்து திருமுடிக 
ளிலும் போகியானவன் மூலமந்திரத்தால் சாமான்யார்க்கியத்தை 
ஈசான முதலாகக் கொடுத்து , இந்த அவசரத்தில் தயிரன்னமாதல் 
தின்னக்கூடிய பொருளாதல் , கறந்த உஷ்ணத்தோடு கூடிய 
பச்சைப்பாலாதல் , தாம்பூலமாதல் நைவேத்யம் செய்து , அஸ்திர 
மந்திரத்தால் மணியடித்து , சிகாமந்திரத்தினால் தூபமும் , தேத் 
திர மந்திரத்தால் தீபமும் சமர்ப்பித்து , ஐந்து திருமுடிகளிலும் 
கட்டை விரல் முதலாக சத்தியோஜாத முகலான 

முகலான மந்திரங்களை 
* சலப்பிராசாதம் - அசையும் மேடை . 


தமிழ் வியாக்கியானம் . 


47 


நியாசித்து , கட்டைவிரல் அணிவிரல்களின் நுனியினால் ஒரு புஷ் 
பம் எடுத்து அங்குஷ்ட அநாமிகா மந்திரங்களினாலும் , இருதய 
மந்திரத்தாலும் நிருமாலியத்தைக் கழித்து , மேற்கூறிய புஷ் 
பத்தை இருதய மந்திரத்தினால் திருமுடியின் மீது சாத்திச் சண் 
டேசுவர நிமித்தமாக ஒரு பாத்திரத்தில் ஈசான திக்கில் இரு 
தயமந் திரத்தால் நிருமாலிய புஷ்பங்களை வைத்துக் கையைச் 
சுத்தஞ்செய்து , அஸ்திர மந்திரத்தால் சிவ லிங்கத்தையும் , பாசு 
பதாஸ்திர மந்திரத்தால் ஆவுடையாளையும் அபிஷேகஞ்செய்து , 
பின்னர் சாமான்யார்க்கியத்தால் அபிஷேகஞ்செய்து , அதன் 
பின்னர்க் கெண்டியிலுள்ள ஜலத்தால் இருதய - மந்திரத்தோடு 
அபிஷேகஞ் செய்க , இது லிங்க சுத்தியாம் .. 

அதன்பின்னர்க் கவசமந்திரத்தால் குச்சுப்பில்லூச் சாத்தி 
மீளவும் ஸ்நாக வேதிகையிலெழுந்தருளச் செய்து , இருதய மந்தி 
சத்தால் சுத்தஜல அபிஷேகஞ்செய்து , மீளவும் ஷடுத்தாசனம் 
பூசித்து , சிவா சனமும் சிவமூர்த்தியையும் பூஜித்து , மூல மந்தி 
ரத்தால் ஆவா ஹனம் செய்து ஸ்தாபனம் , ஸந்நிதானம் , ஸக்தி 
ரோதனம் செய்து , நேத்திர மந்திரம் நீங்கிய இருதய முதலிய 
ஐந்து மந்திரங்களாலும் அர்ச்சித்து , தேனுமுத் திரை கொடுத்து 
அஷ்ட புஷ்பார்ச்சனையுடன் தூபதீபம் சமர்ப்பித்துப் பின்னர் 
இருதய மந்திரத்தால் அபிஷேகஞ்செய்து , கவச மந்திரத்தால் 
வஸ்திரங் கொண்டு ஈரத்தை மாற்றி ஒரு புஷ்பஞ்சாத்தி வாசனா 
தைலமாகிய எண்ணைக்காப்பு சத்தியோஜாத மந்திரத்தாற் சமர்ப் 
பித்து , அந்த மந்திரத்தால் மாக்காப்புச் செய்து , இருதய மந்தி 
ரத்தால் சுத்தஜல அபிஷேகம் செய்து , சத்தியோஜாத மந்திரத் 
தால் நெல்லிக்காப்பும் , வாமதேவ மந்திரத்தால் மஞ்சட்காப்பும் 
அபிஷேகஞ்செய்து , பின்னர் இருதய மந்திரத்தால் சுத்தஜல 
அபிஷேகஞ்செய்து , மூலமந்திரத்தால் பஞ்சகவ்யாபிஷேகமும் 
பஞ்சப்பிரம மந்திரங்களால் தனித்தனியே பஞ்சாமிர்தம் , பால் , 
தயிர் அபிஷேகமும் , இருதய மந்திரத்தால் தேங்காய்த் திருவல் , 
வாழைப்பழம் , மாம்பழ அபிஷேகமும் செய்து , பின்னர் இருதய 
மந்திரத்தால் ஜல அபிஷேகஞ் செய்க . அதன் பின்னர் நாரத்தம் 
பழச்சார் , எலுமிச்சம்பழச்சார் , தம்ப்ரத்தப்பழச்சார் , கொஞ் 


48 


சைவபூஷணம் 


சிப்பழச்சார் என்னும் இவைகளை அபிஷேகஞ்செய்து , சுத்தஜல 
அபிஷேகஞ் செய்க , அதன் பின்னர் ஆத்மார்த்த மூர்த்திக்கு 
அன்னாபிஷேகம் செய்யலாமென்று மகுடாகம வசனமிருத்தலால் 
அன்னாபிஷேகஞ்செய்து , தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து , 
சுத்தஜல அபிஷேகஞ்செய்க, பின்னர் சந்தனக்குழம்பு , குங் 
குமக்குழம்பு சாத்தி தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து மூல 
மந்திரம் பஞ்சப்பிரம மந்திரம் , ஷடங்க மந்திரம் , பதமந்திரங்க 
ளால் சததாரையால் சுத்த ஜல அபிஷேகஞ்செய்து , 

பின்னர் 
விசேஷார்க்கிய ஜலத்தால் அபிஷேகஞ்செய்து , சுத்தமான வெள் 
ளை வஸ்திரங்கொண்டு கவச மந்திரத்தால் திருவொற்றாடை சாத் 
தித் திருமுடியில் ஒரு புஷ்பஞ்சாத்தி பத்திர பீடத்தின்மேல் 
டக்கே கோமுகியாக எழுந்தருளச் செய்க . பின்னர் 

வாயு 
கோணத்தில் தெற்கு முகமாக விநாயகரையும் . அவருக்குக் கிழக் 
காக மஹா லட்சுமியையும் , ஈசான கோண முதல் மேற்கு முக 
மாக சத்தகுரவர்களையும் பூஜித்து சக்தியா திசக்தி பரியந்தம் 
சிவாசனத்தைப் பூஜிக்குமுறையில் மகாதேவருடைய கீழ்ப்பீடத் 
திற்குக் கீழாகக் கூர்மாசனமும் , அதன்மேல் ஆதாரசக்தியையும் 
அதன்மேல் அனந்தாசனமும் , அனந்தரையும் பூஜித்து பத்ம 
பீடத்தின் கால்களில் அக்கினி திக்கு முதலாக தர்ம 

தர்ம ஞான 
வைராக்கிய ஐசுவரியங்களைப் பூஜித்துக் கிழக்கு முதலாக நான்கு 
திக்கிலும் அதர்மம் , அஞ்ஞானம் , அவைராக்கியம் , அனைசுவரி 
பங்களைப் பூஜித்துப் பீடத்தின் கீழ் நிருதிதிக்கில் அதச்சதனமும் 
பீடத்தின் மேல் ஊர்த்வச்சதனமும் அர்ச்சித்துப்பீடத்தில்கந்தம் , 
பீஜம் , அங்குரம் , நாளம் , முகுளம் , கண்டகங்கள் , உபக்கிரந்தி , 
மஹாக்கிரந்தி , உபதளங்கள் கேசரங்கள் , கர்ணிகை, பீஜம் என் 
னும் இவைகளை அர்ச்சித்து ஒம் ஹாம் பத்மாயநம : என்று பத் 
மத்தையர்ச்சித்துப் பத்மமுத்திரை கொடுத்து , ஸ்திராசனம் 
பூஜித்துப் பின்னர்க் கேசரங்களிலே கிழக்கு முதலாக 
சிபேஷ்டை , சௌத்ரீ , காளி , கலவிகரணி , பலவிகரணி , பலப் 
பிரமதினி , ஸர்வபூததமநி , என்னும் எட்டுச்சத்திகளையும் , கர்ணி 


வாமை 


தமிழ் வியாக்கியானம் . 


49 


தளத் 


ஈசுவனை 


கையின் ஈசானத்தில் மனோன்மணி சத்தியையும் பூஜித்து 
தின் நுனிவட்டத்தில் சூரிய மண்டலத்தையும் , அதற்கதிபதி 
யான பிரமாவையும் பூஜித்து , பின்பு கேசரநுனியின் வட்டத்தில் 
சோமமண்டலத்தையும் அதற்கதிபதியான விஷ்ணுவையும் பூஜி 
து , கர்ணிகை நுனியின் வட்டத்தில் அக்கினி மண்டலத்தையும் 
அதற்க தபதியான ருத்திரனையும் பூஜித்து , கர்ணிகையின் மத் 
தியில் சந்திரமண்டலத்தையும் அதற்கதிபதியான 
விஷ்ணுவையும் பூஜிக்து , அதன்மேல் சிவாசனத்தில் ஆதார 
சக்தி முதல் அனந்தாசனம் வரை அனந்தாசளத்தையும் , அதன் 
மேல் ஊர்த்வச்சதனம்வரை சிம்மாசனத்தையும் , அதன்மேல் 
யோகாசனத்தையும் , கர்ணிகைவரை பத்மாசனத்தையும் , கர்ணி 
கையில் விமலாசனத்தையும் இவ்வாறு அனந்தாசனம், சிம்மாச 
னம் , யோகாசனம் , பத்மாசனம் , விமலாசனம் என்னும் பஞ்சா 
சனங்களையும் , சிவாசன அந்தர்க்க தமரகத் தியானித்துப் பூஜித் 
துச் சிவாசனத்தின்மீது தண்டாகாரமான ஜோதிமய சிவ மூர்த 
தியை சிருஷ்டிக்கிரமமாக தண்டபங்கிநியாசம் , முண்டபங்கிநி 
யாசம் , ஸ்ரீ கண்டநியாசம் , ஆகமநியாசம் , முப்பத்தெட்டுக் கலா 
நியாசம் , மா திருகா நியாசம் செய்து பூஜிக்கவும் . 

பின்னர் , வித்தியாரேதகத்தைப் பூஜிக்குமுறை வருமாறு : 
ஸ்ரீமத் 

காமிகம், வாதுளமுதலிய சிவாகமங்களில் உள்ள விஷயங் 
களைச் சுருக்கி அவற்றின் சாரமாகச் சகுணத்தியானமாகிய சதா 
சிவத்தியானம் கூறப்படுகின்றது . எவ்வாறெனில் வெளுப்பு வர் 
ணமாண திருமேனியாகவும் , பத்மாஸனத்தில் எழுந்தருளியிருப் 
பதாகவும் , ஐந்து முகமும் பத்துப்புயமும் , ஒவ்வொரு முகத்தி 
லும் மூன் றுகண்களும் , இரத்தவர்ணமான திருக்கரங்களும் , திரு 
வடிகளும் , வலப்பக்கத்திற் சூலமும் , கோடரியும் , வாளும் , குலி 
சமும் , அபயமுத்திசையும் , இடப்பக்கத்தில் அக்கினியும் , பாச 
மும் ,, கண்டையும் , சர்ப்பமும் , அங்குசமும் தரித்துக்கொண்டெ 
ழுந்தருளியிருப்பதாகவும் , வெண்மை , பொன்மை , கருமை , செம் 
மையினையுடைய ஈசானமுதலிய ஐந்துமுக சதாசிவருடைய திரு 
மேனியைத் தியானஞ்செய்து புஷ்பாஞ்சலியினால் வித்தியாதே 
கத்தைப் பூஜிக்க வேண்டுமென்க. 





7 


50 


சைவபூஷணம் 


பின்னர் , ஈசான முதலிய ஐந்து முகங்களுக்கும் மூன்று நே 
த்திரங்கற்பித்து , மூலமந்திரத்தால் சிவனை ஆவாஹனஞ்செய்து , 
ஆவா ஹனார்க்கியன் கொடுத்து , பிராணப் பிரதிஷ்டா மந்திரத்தை 
ஒரு முறை உச்சரித்து , பின்னர் ஸ்தாபன, சந்தி தான , நிரோதன 
ஞ்செய்து , நிரோதார்க்கியங்கொடுத்து , விபூதி தாரணஞ்செய்து , 
பட் என்னும் பதத்தை இறுதியிலுடைய அஸ்திர மந்திரத்தரல் 
காலகண்டிகை முத்திரையும் , வாமதேவமந்திரத்தால் லிங்கமுத்தி 
ரையும் , இருதய மந்திரத்தால் நமஸ்கார முத்திரையுங்கொடுத்து , 
கவசமந்திரத்தால் அவகுண்டனஞ்செய்து , ஈசான முதலியமந்தி 
ரங்களை நியாசஞ்செய்து , ஷடங்கடந்திரங்களையும் நியாசஞ்செய்து 
மூலமந்திரத்தால் ஏகத்வஞ்செய்து , தேனுமுத்திரை மகா முத்தி 
ரையுங்கொடுத்து , மூலமந்திரத்தால் ஒரு புஷ்பஞ்சாத்தி , ஈசான 
முதலிய சம்மிதாமந்திரங்களின் குணங்களைத் தியானித்து , அங் 
காங்கிபாவகஞ்செய்து , இருதயத்தில் அஞ்சலியுடன் நல்வரவா 
வாகுக என விஞ்ஞாபித்து , குழந்தாய் ? நல்வரவென்று சுவாமி 
திருவாய்மலர்ந்தருளின தாகப் பாவித்துப்பின்னனர் , 

பொதிநுவலவ ஜமாய யாவசவாஜாவவலா நக , ! 
தாவக வீதியாவெ.ந வி . மெஷிது வஹியீயவ || 

( இதன் பொருள் ) எல்லாவுலகத்திற்கும் நாதனான 
மின் ! பூஜைமுடியும் வரை கிருபையோடு இந்தலிங்கத்தில் நீர் 
சாந்தித் தியஞ்செய்யவேண்டும் என்பதாம் . இவ்வாறு விஞ்ஞா 
பித்து , ஸ்வாகதார்க்கியங்கொடுத்து , இந்தச்சமயத்தில் பஞ்சமுக 
முத்திரையும் , பாத்தியாசமனார்க்கியமுங் கொடுத்து , புஷ்பம் , 
அருகு , அக்ஷதைகளைச் சாத்தித் தூபதீபஞ் சமர்ப்பித்துப் பாத் 
யாதி கொடுத்துச் சுத்தாபிஷேகம் செய்யப்பெற்ற இடதுகையி 
லுள்ள அநாமிகை விரலால் லிங்கபீடத்தைப் பரிசித்துக்கொண்டு 
வலக்கையால் ஒரு புஷ்பஞ்சாத்தி முன் சாத்தியிருந்த புஷ்பத்தை 
நீக்கிக் கையைச் சுத்தஞ்செய்து , பின்னர் கெண்டி ஜலத்தால் திரு 
வடியை விளக்கி விசேஷார்க்கிய ஜலபிந்துவை ஒரு புஷ்பத்தால் 
திருமுடியில் நனைத்து , சுத்த வஸ்திரத்தால் துடைத்து , மந்திர 
மில்லாமல் ஒரு புஷ்பமும் , மந்திரத்தோடு கூடிய புஷ்பமும் சாத் 
திப் பின்னர் இடது கையை விட்டுச் சிறிது விபூதி தாரணஞ்டு 
ய்து , மஹாபிஷேகத்தின் முடிவில் அதிகப் பசியினால் மூவுலசத் 


M வா 


தமிழ் வியாக்கியானம் 


51 


தயும் உண் ணுதற்குச் சமர்த்தராயிருக்கின்றாராதலின் , அக்கா 
லத்தில் நைவேத்தியஞ் சமர்ப்பிக்கவேண்டும் . இல்லையாயின் , 
பூஜிப்பவனுடைய ஆயுள் , வீரியம் , பலம் என்னு மிவைகளை உட் 
கொண்டு விடுவர் என்று சொல்லப்படுவதால் மந்திரத்தோடு கூடிய 
அன்னத்தை விரைவில் நிவேதித்து , ஆசமனார்க்கியம் பாத்தியார் 
க்கியங்கெகாடுத்து , வாமதேவ மந்திரத்தால் திவ்யமான இரண்டு 
வஸ்திரமும் , இருதயமந்திரத்தால் சுவர்ண உபவீதமும் தரித்து , 
கஸ்தூரி முதலான வாசனாதிரவியங்களைப் பூசி பனிநீர் பச்சைக் 
கற்பூரங்கலந்த சந்தனஞ் சாத்தி , கோளக முதலிய திவ்யாபரண 
மும், வாசனையுள்ள புஷ்பங்களுஞ் சாத்தி , மூன்று தத்துவங்க 
ளால் புஷ்பாஞ்சலி சாத்தி , இண்டை மாலை முதலியவற்றா லலங் 
கரித்து , இவ்வாறு சதாசிவமூர்த்தியை நன்றாகப் பாவனை செய்து , 
பின்னர் அஸ்திரமந்திரத்தால் மணியடித்து , சிகாமர் திரத்தால் 
தூபமும் , நேத்திரமந்திரத்தால் தீபமும் , திருமுடியிலிருந்து திரு 
வடிவரையும் , திருவடியிலிருந்து திருமுடி வரையும் மாற்றிச் சம 
ர்ப்பித்துப் பின்னர் ஆசமனார்க்கியங்கொடுத்து , மனோரத முத்தி 
ரைகொடுத்து மூலமந்திரத்தால் ஒரு புஷ்பஞ்சாத்தி லயாங்கம் பூ 
ஜிக்கவும் . பின்னர் , போகாங்கம் பூஜிக்கு முறை வருமாறு : 

பத்மத்தின் ஈசான தளத்தில் ஈசானத்தையும் , கிழக்குத்தள 
த்தில் தற்புருஷத்தையும் , தெற்குத்தளத்தில் அகோரத்தையும் 
வடக்குத் தளத்தில் வாம தேவத்தையும் , மேற்குத்தளத்தில் சத்தி 
யோஜாதத்தையும் , மீளவும் ஈசான தளத்தில் நேத்திரத்தையும் , 
அக்கினி தளத்தில் இருதயத்தையும், மீளவும் ஈசான தளத்தில் 
சிரசையும் , நிருதிதளத்தில் சிகையையும் , வாயு தளத்தில் கவசத் 
தையும் , கிழக்குமுதல் நான்கு தளத்தில் அஸ்திரத்தையும் அந்த 
ந்த மந்திரங்களினால் தியானித்து , இவ்வாறு அங்கம் , பிரத்தியங் 
கம், சாங்கம் , உபாங்கமாகச் சிவனைப் பூஜித்துப் பின்னர் ஈசா 

தி பஞ்சப்பிரமங்களுக்குத் தேனுமுத்திரை, பத்மமுத்திரை, 
திரிசூலமுத்திரை, மகாமுத்திரை, சிருக் முத்திரையும் , அங்கங் 
களுக்கு நமஸ்கா ரமுத்திரையும் இருதயமந் திரத்தாற் கொடுத்து ,, 
பரமீகரணஞ்செய்து வௌஷட் என்னும் பதத்தை இருதியிலு 
டைய மூலமந்திரத்தால் ஒரு முறை புஷ்பாஞ்சலியுடன் மகா 

ம்க . முத் 
திசை கொடுத்து , பாவனை செய்து , அங்காங்கி பாவனையுடன் நன் 
ஐசக் தியானஞ்செய்து இந்தச் சமயத்தில் மகாநைவேத்யம் 


52 


சைவபூஷணம் 


சமர்ப்பிக்க . அல்லது , பஞ்சாவரண பூஜை செய்து மகாநைவேத் 
யம் சமர்ப்பிக்க , 


பஞ்சாவரண பூஜை வருமாறு : முதலாவது ஆவரணத்தில் 
பஞ்சப்ரம்ம ஷடங்கங்களையும் , இரண்டாவது ஆவரணத்தில் அந 
ந்தர் முதலிய எட்டு வித்தியேசுவரர்களையும் , மூன்றாவது ஆவா 
ணத்தில் கிழக்கு முதலாக நந்தி முதலிய எட்டுக் கணநாதர்களை 
யும் , நான்காவது ஆவரணத்தில் கிழக்கு முதலாக இந்திரன் முத 
லிய பத்து லோகபாலர்களையும் , ஐந்தாவது ஆவரணத்தில் கிழ 
க்கு முதலாக வச்சிரம் முதலிய ஆயுதங்களையும் தத்தம் மந்திரங் 
களினாற் பூஜித்து , அனந்தா திகளுக்கும் , நந்தியா திகளுக்கும் கா 
லகண்டிகா முத்திரையும் , இந்திராதிகளுக்கும் வச்சிரா திகளுக் 
கும் திரிசூல முத்திரையும் இருதய மந்திரத்தாற்கொடுத்துப் பின் 
னர் , மூலமந்திரத்தாற் சிவனைப் பூஜித்துத் தூபதீபம் சமர்ப்பி 
த்து மகாநைவேத்யம் சமர்ப்பிக்க , 
மகாநைவேத்யமாக்குமுறை வருமாறு : 

வெள்ளை அரிசி 
பல்லாத ஏனைய அரிசியால் அன்னஞ்செய்தல் ஒருவித பலன் . வெ 
ள்ளை அரிசியால் அன்னஞ்செய்யில் அதனினும் பதின்மடங்கு 
பலன் . தினை அரிசியில் அன்னஞ்செய்யில் அதனினும் நூறு 
மடங்கு பலன் . குளச்செந்நெலரிசியில் அன்னஞ்செய்யில் அதனி 
னும் ஆயிரமடங்கு பலன் . கோதுமையரிசியில் அன்னஞ்செய்யில் 
அநந்தபலன. இனி அரிசியின் அளவு வருமாறு இருநாழி 
முதல் எட்டு மாக்கால்வரை ஆத்மார்த்த பூஜைக்கு ஆகும் . அவற் 
றுள் , குறுணி உத்தமம் . அறு நாழி மத்திமப் . நான்கு நாழி அத 
மம் . இருநாழி அதமா தமம் . இவ்வாறு காமிகாகமத்திற் சொல் 
லப்பட்டிருக்கிறது . இவ்வா றன்றி , நான்குநாழி உத்தமமென்றும் , 
இருநாழி மத்திமமென்றும் காரணாகமத்திற் சொல்லப்பட்டிருக் 
கின்றது . இந்த முறைமையை யறிந்து ஷட்ரசத்தோடு கூடிய 
தாக நைவேத்யத்தை மூலமந்திரத்தாற் சமர்ப்பித்து , ஆசமனம் , 
அர்க்கியம் , பாக்யம் கொடுத்துப் பின்னர் , கை துடைத்தல் செய் 
து முகவா சங்கொடுத்துக்கற்பூரசகிதமான தாம்பூலம் சமர்ப்பித்து 
ஆசமனார்க்கியங்கொடுத்துப் பின்ர்னக் குங்கிலிய தூடம் , ஒருகுவ 


3 


தமிழ் வியாக்கியானம் . 


53 


ளை , ஏழடுக்கு முதலான புஷ்பதீபம் , நாக தீபம் , ரிஷபதீபம் , புரு 
ஷமிருகதீபம் , சிம்மதீபம் , சூலதீபம் , கூர்மதீபம் , பத்மதீபம் , 
சக்கரதீபம் , கற்பகவிருக்ஷதீபம் , லதா தீபம் , மகாதீபம் , சூலதீ 
பம் , நக்ஷத்திரதீபம் , ரததீபம் என்னும் இந்தப்பதினாறு தீபமும் 
திருமுடிமுதல் திருவடிவரையும் , திருவடிமுதல் திருமுடிவரை 
யும் மாறிச்சமர்ப்பித்து இடையிடையே ஆசமனார்க்கியங்கொடு 
த்துப் பின்னர் மூலமந்திரத்தால் புஷ்பசகிதமாக தூர்வாக்ஷதை 
யாகிய நித்திய பவித்திரம் சாத்திப்பின்னர் , மனவாக்குக் காயங்க 
ளா லுண்டான பாவநிவிர்த்தியின் பொருட்டுச் சிவதத்துவம் ஆதி 
யாக மூன்று முறை புஷ்பாஞ்சலிசெய்து , பின்னர் , நீராஞ்சனஞ் 
செய்து , அதன்பின்னர் ஐந்து குவளை முதலான கர்ப்பூராசாத்தியை 
நான்கு சுத்தி செய்தர்ச்சித்துத் திக்குபந்தனம் முதலாகத்தூப 
தீபமுடிவாகப் பூஜை செய்து இரண்டுகைகளாலும் இருதயமந்தி 
சத்தால் எடுத்துச்சுத்திசெய்து திருவடி முதல் திருமுடிவரையும் 
திருமுடிமுதல் திருவடிவரையும் மூன்று முறை மாற்றிச்சமர்ப்பி 
த்து ஆசமனார்க்கியங்கொடுத்துப்பின்பு நிப்ப பத்திரம் , தூர்வை , 
கார்பாசபீஜம் அஃதாவது பருத்திக்கொட்டை , புஷ்பம் இவை 
களை ஒருபாத்திரத்தில் வைத்துக்கவசமந்திரத்தால் மூன்று முறை 
சுத்திசெய்து பின்னர் மிருகிமுத்திரையால் விபூதியை மூன்று 
முறை சுத்தித்தட்டி அக்கினியிலிட்டுச் சிவபெருமானுக்குத்தரி 
க்கவேண்டும் . பின்னர் , 


8 


வாட 


ஸி தல - த மயக பல நிகடுகன த : 
சு ஷா நாஜிகாவாது திக வவளுகெ 

ஜிகாஷால் 
வாலொவ ந 8யெது க்ஷயாகி . வ யொஜ ந. ! 

பாட நய நவபாய ரக்ஷா .ஷொ: வாவயெசா 

இதன் பொருள். வண்மையாயும் வாசனையுள்ள தாயும் 
- மணலில்லா ததாயும் இருக்கிற பஸ்மத்தை ஈசானாதி . ஐந்துமுகங் 
களிலும் சாத்தவும் . புருவங்களின் மத்தியில் ரக்ஷைசெய்வதி 
னால் பிரயோஜனமில்லாமையால் நெற்றியில் ரக்ஷையைச்செய்ய 
வேண்டும் . 


54 


சைவபூஷணம் 


த்தி நிமி 


என்னுங் காமிகாகமவசனப்படி சிவபெருமானுக்கு மூலமந் 
திரத்தால் அந்தந்தத் தானங்களிலே விபூதிதரித்து கரசு 
த்தமாக இடைநடுவே அஸ்திரமந்திரத்தை உச்சரித்துப் பின்னர் 
கண்ணாடி , குடை , சாமரம் , விசிறி, பனைவிசிறி , ஆலவட்டம் இவை 
களை ஈசானமுதலிய மந்திரங்களால் சமர்ப்பித்துப் பின்னர் அநந்தர் 
முதலானவர்களால் தோத்திரஞ் செய்யப்படுபவராகச் சிவபெரு 
மானைத் தியானஞ்செய்து மூலமந்திரத்தால் புஷ்பாஞ்சலி மூன்று 
சாத்திப் பஞ்சமுகி முத்திரை , தேனுமுத்திரை , 

ரை , மஹாமுத்திரை 
களைக் கொடுத்துச் சிவபெருமானைப் பிரார்த்தித்து ஜபித்து நிவே 
திக்கவேண்டும் . ஜபமாலையை நிரீக்ஷணமுதலாக நான்கு சுத்தி 
கள் செய்து , இருதயமந்திரத்தாலர்ச்சித்து வலதுகையாலெடுத்து , 
டதுகையில் புஷ்பம்வைத்து , மறைக்கும். ஆடையால் மூடி , குரு 
முகமாகக் கேட்டமுலமந்திரத்தால் ஜபித்துப் பின்னர் அந்தப்புஷ் 
பத்தைவலதுகையில் வாங்கி அர்க்கிய ஜலத்தைவார்த்து , ஓம் 


ஜாம் . 


நற 


r 


ஜாகிறமே, மொவாவம் உமாணாவது காக 
ஜவ o | ஸிகியவ.த- ஜெயெ நவக வவலாஉா தயிவிதே | ஒம் 
ஹாம் யசு கிஷத3_ ஹெவெவ வடிவகரத ஷ Jo | 
கநலிவவடில வ ) ஜூஜ க்ஷயா ஓம் ஹாம் , 
பலிவொ உா.கா பலிவொ யொகா பலிவவலவ_90 ஜமசு ! 
பலிவொயஜதி வபவகு யாஜிவ மொ ஹவெகு ! 

( இந்த சுலோகங்களின் பொருள் வருமாறு :-) குஹ்யம் 
அதிகுஹ்யம் முதலிய மந்திரதத்துவங்களனைத்தையும் காப்ப 
வர் நீரே . ஆகையால் எல்லாவற்றையும் காப்பதால் 

இந்த 
இடத்தில் எங்களாற் செய்யப்பட்ட ஜபத்தையும் ஏற்றருளவேண் 
டும் . எந்த ஜபமானது உம்மிடத்தில் இருக்கின்றதோ அதுகொ 
ண்டு உம்முடைய பிரசாதத்தால் எனக்குச் சித்தி நீச்சயமாயுண் 
டாகும் . ஆதலால் என்னிடத்தில் கருணையால் அந்த ஜபத்தை 
எற்றுக்கொள்ளும் . உமமுடைய திருவடியின் கீழிருக்கும் என் 


தமிழ் வியாக்கியானம் . 


55 


னாற் செய்யப்பட்ட புண்ணிய பாவ ரூபமான கன்பங்களை நீர் ஏற் 
றுக்கொண்டு அவை என்னைப் பத்திக்காதபடி அவற்றை நாசஞ் 
செய்ய வேண்டும் . சிவனே எல்லாவற்றையுந் கருகிறவன் : சிவ 
னே எல்லாவற்றையும் அதுபவிக்கிறவன் ; எல்லாவுலகமும் சி 
லனே ; எல்லாவுலகத்திலும் பூசை கொள்பவரும் சிவனே ; அத் 
தகையசிவனே சிவனே 

நான் என்பதாம் . 


இந்தப்பிரகாரம் தோத்திரஞ்செய்து , முழங்காலைப் பூமியில் 
வைத்துக்கொண்டு மூலமந்திரத்தால் உற்பவமுத்திரை செய்து , 
சிவனுடைய திருவடி மூலத்தில் இந்தத் தோத்திரங்களைச் சமர்ப் 
பித்துப் பின்னர் பிரமாங்கங்களுக்குத் தசாம்சஞ் செபித்து நிவே 
தித்துப் பின்னர் காமியமந்திரபூஜை செய்கிறேனென்று சிவபெ 
ருமானுக்கு விஞ்ஞாபித்து , அதுக்ஞைபெற்று அவர் எழுந்தருளி 
யிருக்கிற பத்மத்தினுடைய தெற்குத் தளத்திற்குக் கீழாகச் சமீ 
பத்தில் இடதுபக்கத்தில் கௌரியாதி ஸ்திரீரூப மந்திரசத்திகளை 
யும் அர்ச்சித்துத் தனக்குத் தெற்குத்திக்கில் மிருத்யுஞ்சயர் மு . 
லிய புருஷவடிவமான மகாதேவர்களையும் , நடுச்சந்நிதியில் அர்த் 
தநாரீசுவர மகாதேவரையும் அர்ச்சித்துத் தனக்கு அபீஷ்டமான 
சாத்தியமந்திரங்களையம் சக்திக்குத் தகுந்தவாறு ஜபித்துச் சிவ 
பெருமானின் பொருட்டு நிவேதித்துப் பின்னர்த் தேவகுருவுக்கு 
மேற்குப்பக்கத்தில் யோகபீடம் வித்யாபீடம் பூஜித்து இருதயத் 
தில் அஞ்சலிசெய்துகொண்டு , வித்யாபீடத்திலிருக்கிற சிவனை 
நமஸ்கரித்துப் பின்னர் தேவகுருவுக்கு அக்கினி திக்கில் ஷடுத்தா 
சனம் பூஜித்து அதிலே தன் குருவைப்பூஜித்து , , எப்பொழு 
தும் பக்குவர்களாயிருக்கிறவர்களுக்கு ஞான ரூபமாக அநுக்கிர 
கஞ் செய்பவராயும் , சத்தியுடன் கூடினவராயுமிருக்கிற ஆசிரிய 
ரின் திருவடிகளுக்கு நமஸ்காரம் ” என்று தோத்திரஞ்செய்து 
நமஸ்கரித்து மூன்று புஷ்பாஞ்சலிசளால் சிவனை 

சிவனை அர்ச்சித்து 
சிவாகம முதலானவற்றில் தனக்குத்தெரிந்த தோத்திரங்களால் 
சிவனைத் தோத்திரஞ்செய்து , பின்னர் எழுந்திருந்து மூன்று 
முறை பிரதக்ஷணஞ்செய்து , சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து , எழு 


56 

சைவபூஷணம் 
ந்திருந்து தனக்கு வேண்டியவற்றைப் பிரார்த்தித்துக் கொண்டுப் 
பின்னர் அக்கினிகாரியஞ்செய்யச் சக்தியுடையவனாகச் சிவனைப் 
பிரார்த்தித்து , 

ஆடி3800ஹொ ஸ்ரீவாவயெ குவகெ ந P3 | 
சுபாகரெடிஹ ஓலாசிது ஷவஷெவானொ 

( இதன்பொருள் ) ஈசா ! அக்கினிபகவான் எவ்விதமாகத் 
திருப்தியடைவாரோ அவ்விதமாகத் தேவரீர் அநுக்கிரகஞ்செய்ய 
வேண்டும் அக்கினிகாரியஞ் செய்யச் சக்தனாக நானில்லாவிடில் 
அஷ்டபுஷ்பங்களால் அந்தப்ரீ தியானது எனக்குண்டாகட்டும் 
என்பதாம் இவ்வா - விஞ்ஞாபித்து அர்க்கிய பாத்திரத்தைக் 
கையில் வைத்துக்கொண்டு கீழ்க்கண்டவாறு அக்கினி காரியஞ் 
செய்து முடிக்கவும் . ஏதேனும் காரணத்தால் அக்னிகார்யம் செய் 
யமுடியாவிடில் எட்டு புஷ்பங்களால் அக்னி கார்யம் செய்தபலன் 
உண்டாகும் . பின்னர் , சிவனுக்குச்சமீபத்தில் வந்து ஆசனத்தி 
லிருந்து . 
யசுக J ல யசு கரிஷாஜி தகவலவ . வ J5 
விரமொவாகவோவி நாநொநாமொழி பெலிவ ? ! 
வஜா மொசாவிகாராகுசு j50 நயாக , க . 1 
ததா வாலோ ந யோ த 

ஜ ) 

வவிட த | 
தகம் J ஹாணயை வீதா 
தா கிகேய_8 8ெ 

( இதன் பொருள் ) ஒ ஈசா ; யாதொன்று என்னால் செய் 
யப்பட்டதோ , யாதொன்றை நான் செய்யப்போகிறேனோ அவை 
யாவும் உம்முடைய புண்ணியமே. உலகத்தை இருப்பவர் 
நீரே . உம்மையின்றி என்னை இருப்பவர் யாருமில்லை . பூஜை 
ஹோமம் முதலிய கார்யங்களால் யாதொருபுண்யம் என்னால் செ 
ய்யப்பட்டதோ அப்புண்யத்தின் பலமான நு என்னால் தங்களி 
டம் சமர்ப்பிக்கப்பட்டது . அந்த புண்ணியத்தின் பலத்தை 
ஹித்துக்கொண்டு எனக்குப் போக மோக்ஷத்தைத் தந்தருள 
வேண்டும் என்பதாம் , 


50 தவ ! 


ம . 


தமிழ் வியாக்கியானம் 


57 


J 


இந்த இரண்டு , சுலோகங்களையும் படித்து முழங்காலைப் பூமி 
யில்வைத்துச் சுகாசனமாகவிருந்து அஷ்டபுஷ்பங்களாலர்ச்சித் 
துச் சிரசில் அஞ்சலியோடு நமஸ்கரித்துப் பின்னர்ச் சத்தியோ 
ஜாதமுதலான பஞ்சப்பிரம மந்திரங்களாலும் , மூலமந்திரத்தா 
லும் அர்ச்சித்து , சுவாகா என்னும் பதத்தை 

சுவாகா என்னும் பதத்தை இறுதியிலுடைய 
மூலமந்திரத்தால் அங்காங்கி பாவமாகப் பராங்முகார்க்கியங்கொடு 
த்துப் பின்னர் , ஆவாணதேவர்கள் காமியதேவர்களுக்கும் பராங் 
முகார்க்கியங்கொடுத்து , லிங்கத்திற்சேர்த்துத் தன்னுடைய தான 
ங்களிலுள்ள. ஆசனார்ச்சனாதி மந்திரங்களையும் பீடத்திற் சேர் 
த்துப் பின்னர் நமோந்த மூலமந்திரத்தால் சிவனை அர்ச்சித்து 
ரக்ஷாவகுண்டனஞ்செய்து வெளஷடந்த மூலமந்திரத்தால் 
முத்திரை கொடுத்து அஞ்சலியோடு கூடிய கையை யுடையவனாய் 
பனு ஹீ ந. கி , பா ஹீ நாமகிஷீ நe 8 ஹெ T | 
பசுவ ஜி .50 யோ உெவ வரிவ ண த 8ெ || 

1 .50 வாவயிகா வாவி ய நயா ஜொஹ த 
லைவ்பு . தஉ ப ண . கூசவ வலராக வலொகம் 
சுவ்ராயவஹவபாணி கியதெ z ஹ B_Uvo யோ | 
உாவொய ஜி.கிரே . வேர் க்ஷஸ வா Tெ II 
ஜாஜிது. க்ஷநொண் உாவெயம் ஜீவோயியா யோ | 
உயிதொலியசு கிஜெபாச வீத: க்ஷவைக்க !! 

(இதன் பொருள் ) ஒ மகேச்வா ! மந்திர சூன்யமாயும் க்வியா 
சூன்யமாயும் பக்தி சூன்பமாயும் யாதொரு பூஜை என்னால் செய் 
யப்பட்டதோ அந்தப்பூஜையானது பூர்த்தியடையும் வண்ண 

ருள் புரிய வேண்டும் . யான் அறியாமையால் பூஜையை அதிக 
மாகவாவது குறைவாகவாவது செய்திருப்பினும் அந்தப் பூஜை 
யானது தேவரீர் அனுக்கிரகவிசேஷத்தால் பூர்த்தியாகவே பாவி 
க்க வேண்டும் . 

அல்லும் பகலும் அனேகம் அபராதங்கள் செய் 
யும் என்னைத் தாஸன் என்று எண்ணி தேவரீர் . அவ்வபராதங் 
களை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும் . 

அசுத்தமான புத்தியை 
யுடைய சிறியனான தாஸனாகிய என்னால் செய்யப்பெற்ற சிறிய 
பக்தியால் தேவரீர் சிரமமுற்று இருக்கின்றீர் . அவ்வபாதங் 
களை , க்ஷமித்துக் கொள்ள வேண்டும் . ( என்பதாம் ) 

* 


கூ 


, 
சைவபூஷணம் 
இவ்விதம் சிவபெருமானிடம் பிரார்த்தித்துப் பின்பு. 
உக்ஷிண ணிைவாயளூ வாஹை தயெவவ | 
3.ரசூயா தததயெ) 

து யொஜயெக !! 
Bo ஷ தஜி . நீயுக வதய விஜ- 50 ! 
ததவ 0 வஜி.யிவா து ரொயா ஹயயோ 
வனவ o விஸஜ_ நீ 

8ு பரவ ஐவிரை வரசு | 
சுயவாஒவ)ுஜா 

To க்ஷிவா ு காலு 82 யழ H 
3 ஜகாஜலி காவல ) உஉ வ வா வா 

என்று அம்சுமானாகமத்தில் கூறியவண்ணம் வலது மணிக் 
ட்டையும் இடது கையையும் அவ்விதமே நடுவிரல் முதல் மூன்று 
விரல்களையும் அந்த அந்த அங்கங்களின் மத்தியப்ரதேசத்தில் 
சேர்க்க வேண்டியது . பின்பு கட்டைவிரல் சுட்டுவிரல் இவை 
களைக்கொண்டு மூன்று புஷ்பங்களை லிங்கத்தின் மூர்த்தியில் சமர் 
ப்பித்து நிரோதமென்னும் பெயருடைய முத்திரை செய்து 
இருகைகளிலும் திவ்ய முத்திரை செய்துக்கொண்டு லிங்கத்தின் 
மூர்த்தியில் இரண்டு புஷ்பங்களைச் சமர்ப்பித்து பின் நமஸ்கா 
சாஞ்சலி செய்துகொண்டு விசேஷார்க்கிய ஜலத்தால் பராங்மு 
கார்க்கியம் கொடுக்கவேண்டியது . அதன்பின்னர் , தேஜோமய 
மாக மூர்த்தியைப் பாவித்துத் தன னுடைய இருதயத்திலே சேர் 
த்துப் பின்னர்ச் சாமான்யார்க்கிய பாத்திரத்தை இடதுகையில் 
வைத்து அந்தஜலத்தினால் யோகபீடம் , வித்யாபீடம் குருமுத 
லானவர்களுக்குப் பராங் முகார்க்கியங்கொடுத்து அந்தந்த மந்தி 
ரங்களையும் தன்னுடைய இருதயத்தில் சேர்க்கவேண்டும் . பின் 
னர் , இரண்டுகைகளையுஞ் சுத்தஞ்செய்து , கையிலுள்ள 

ஈரத்தை 
நன்றாகமாற்றி 


பூதே) 
தெகனு. ஸாஉாய லவபு . வெ லஷ 

wுஷகள் | 
வஜெரணவணா 

ஆண் வ.ணா ஜாக ) வெழிகாவாதொ ந வெலக ! 
மஜாவாவி பயா நாயம் வராவெஜ் யை க: | 
பலிவான 8 ) 

வி .20 வபா ) வெலிகம் 


பின் 


தமிழ் வியாக்கியானம் . 

59 
தவவெணவெஷ ,) வெழிகாயை கெ , லெசு | 
சுவியா பெயொஜ ) வீ வரதர் ! 

என்று அம்சுமான் ஆகமத்தில் கூறிய வண்ணம் பரிவார 
தேவதைகளுடன் சிவலிங்கதேவரை ஒவ்வொன்றாக புஷ்பத்து 
டன் எடுத்து கவசமந்திரத்தை உச்சரித்து வஸ்திரத்தால் மூடி 
பெட்டகக் கோயிலின் பக்கத்தில் வைக்கவேண்டியது . 

விக்னே 
ச்வார்முத்லிய பரிவாரதேவதைகளை கிரமப்படி வைத்தபின் , அவர் 
களின் மத்தியில் சிவலிங்க தேவரை வைக்கவேண்டும் . 
சிவமந்திரத்தை நினைத்துக்கொண்டு லிங்கமூர்த்தியை எடுத்து 
சித்திரவஸ்திரத்தால் மூடிபெட்டகக்கோயிலுக்குள் பரிவாரதேவ 
தைகளுடன் எழுந்தருளச் செய்ய வேண்டும் பின்பு பெட்டகக் 
கோயிலை மூடி பெட்டகக் கோயிலாகிய கர்ப்பக்கிருகத்திற்கு ரக்ஷா 
சத்தமாக பீமருத்திரனை தியானம் செய்து , 

வ.த y- ஜ . திணெணு வாகாலுவலய தO | 
உதவா 
வாளாவர க ஹீரே 0 வலவே யெசு 1 

( இதன்பொருள் ) நான்கு கைகளையுடையவரும் , மூன்று 
நேத்திரங்களையுடையவரும் , வரம் அபயம் இவைகளை கையிலு 
டையவரும் , சத்திரம் சாமரம் இவைகளையுடையவருமான பீம 
ருத்திரனை அருச்சிக்கவேண்டும் . ஓம் ஹாம் பீமருத்சாயகம : 
என்று சொல்லிக்கொண்டு பீமருத்திரரை ஒரு புஷ்பத்தால் அரு 
ச்சித்து கிரகரக்ஷையை விக்ஞாபித்து பின்பு கிழக்கே முகமாகத் 
திரும்பி அர்த்தசந்திராகாரமாக மண்டலமிட்டு அம்மண்டலத்தில் 
ஆசனமூர்த்தியைப் பூசித்து , அதில் , 

* கொவாழி NOW 50 உண கஜவல நி so t 

டயா ரொௗ 2 0 வாக்ஷத கணை * 
வாலய ஜொவவீதா தவபகவத . ! 
2ுவொண- ஹோ ஜா * உஉ ஜொவ நா . 
ஐடா குடவணை ணிை த . வணிக உண் . | 
பெதவடாவ நா நீ வெளவா கியமாக 


ஜா ந 


சைவபூஷணம் 
திணெதஹ வஜெெஹகவக விடிவா 
உ 
வ அவரை நடிக்ஷாஜி காணீ நா . 

வ 

நாக வாக்கா 
ந _ வினவலகவாணி பைவ ) ஜெ -- 50 | 
ஹ .Jero ஜவிகளO வாய்ய 

" 

யென் ணொ விதி 
( இதன் பொருள் ) உருத்திரனின் கோபாக்னியிலிருந்து 
உண்டானவராயும் , கருமை வண்ண முடையவராயும் , சூலம் டக் 
கம் இவைகளைத் தரித்துக்கொண்டு இருக்கிறவராயும் , பயங்கர 
ராயும் , அக்ஷமாலை கமண்டலம் இவைகளுடன் கூடினவராயும் , 
வியாளம் யக்ஞோபவீதம் இவைகளையுடையவராயும் , நான்கு 
முகங்களையும் நான்கு கைகளையும் முகத்தில் கக்குகிற பெரியஜ் 
வாலையையும் சிவப்புவர்ணத்தையும் பன்னிருகண்களையுமுடைய 
வராயும் , சடையின் கிரீடத்தில் அர்த்தசந்திரனால் அலங்கரிக்கப் 
பெற்றவராயும் , சர்ப்பங்களால் செய்யப்பெற்ற காப்புக்களை யணி 
ந்தவராயும் , வெண்தாமரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவ 
ராயும் , பக்தி செய்யும் பொழுது நேரிடும் பெரிதான பீடைகளை 
நாசம் செய்கிறவராயும் இருக்கும் சண்டேசுவரரை யென்றாவ , 
அல்லது மூன்று நேத்திரங்களை யுடையவராயும் , நான்கு கைகளை 
யுடையவராயும் , ஒருமுகமும் வெண்மையான வஸ்திரத்தையு 
முடையவராயும் , வலதுகையைத் தொங்கும்படி செய்து கொண்டு 
இருக்கிறவராயும் , ஒருகாலால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவ 
ராயும் , முழங்காலின் மேல் பிரகாசிக்கும் கையையுடையவராயும் , 
வலது கையில் டங்கமென்னும் ஆயுதத்தையுடையவராயும் , ஹிரு 
தயத்தில் அஞ்சலிபந்தனம் செய்துக் கொண்டிருக்கிறவராயும் 
இருக்கும் சண்டேசுவரரை யென்றாவது தியானம் செய்ய வேண் 
டியது என்பதாம் . இவ்விதம் தியானம் செய்து சாஷ்டாங்கமாக 
சண்டேசுவரரை நமஸ்கரித்து . 
ஜெஹ ) வொஷா நவர் நாழி தாஸ ஹ வி.ஜெ நO | 

. 

520 வ o உத. பலிவாஜயா in 
( இதன்பொருள் ) தின்பதற்கும் உருஞ்சுவதற்கும் உரித்தான 
அன்னம் பானம் முதலியவைகளையும் தாம்பூலம் - மாலைசந் 
முதலியவைகளையும் நிர்மால்ய போஜனமாக சிவபெருமானின் ஆ 
க்ஞையினால் என்னால் உமக்குச் சமர்ப்பிக்கப்பட்டது . இவ்விதம் 
சொல்லிக்கொண்டு சிவநிர்மால்யம் சமர்ப்பித்து , 


நி3_ % ) 


தனம் 


தமிழ் வியாக்கியானம் . 


61 


வவ- செத தியாகாண யோ வண தவாஐயா ! 
ந ) நாயிகள் க J க . ஜொஹாக வரிவண_ . தல 8ெ || 

தன்பொருள் . ஓ சண்டேசுவர ! உம்முடைய ஆக்ஞை 
யினால் இந்த எல்லாக்கிரியாகாண்டமும் என்னால் செய்யப்பெற் 
து . குறைவாகவாவது அதிகமாகவாவது அறியாமையால் செய் 
திருப்பினும் அதைப் பொறுத்துக்கொண்டு பூர்த்தியடைந்ததாக 
வே செய்ய வேண்டும் என்பதாம் . இவ்விதம் சண்டேசுவரருக்கு 
விக்ஞாபித்து உத்தாபித்துப்பின்பு அர்க்கிய பாத்திர ஸ்தானமந் 
திரங்களை ஹிருதயத்திலே சேர்த்து நிர்மால்யசோதனம் செய்து 
பின்பு ஆசமனம் செய்வதுடன் ஜலாகிதமாக திருநீறு தரித்துக் 
கொண்டு கான்யாசம் செய்து ஒருதடவை மந்திர சம்ஹிதைகளை 


சிவவவாரனாவ J த ) வஜாதெ நியலெந்து | 

ஜாம தாவொதி ஹ வொரபால ஜாஷித O H 
சுவொரா நாவலொ 3தொக 

காலாடி ) 

U1981 
சுவொராவிடதவெதாயொ 3ுகிலாக லவ நாகயா H - 

வலவ . 
இதன்பொருள் ) பூஜையின் முடிவில் நியமத்துடன் இரு 
பத்தொருமுறை அகோரமந் திரத்தை ஜபித்தால் பூஜாபலத்தை 
அப்பொழுது தான் அடைகிறான் . அகோரத்தைக்காட்டிலும் 
பிறிதொருமந்திரமும் கலியில் சித்தியைக் கொடுக்காது . எவன் 
அகோர மந்திரத்தில் அர்ப்பணம் செய்யப்பெற்ற சித்தத்தையு 
டையவனாக விருக்கின்றானோ அவன் முத்தியைச் சந்தேகமின்றி 
யடைவான் இல்லையேல் ஒருக்காலும் முத்தியை யடைய மாட் 
டான் என்பதாம் . 

இந்த வாக்கியப்படி அகோரமந்திரத்தையும் பிராயச்சித்த 
மாக இருபத்தொருமுறைஜபித்துப் பின்னர் எழுந்திருந்து கபில 
பூஜை பண்ணிப் பசுவிற்குக் கவளங் கொடுத்துப்பின்னர்த் தன் 
னுடைய குருவை நமஸ்கரித்துக் குருபத்தினி , குருபுத்திரர்களை 
யும் தமஸ்கரித்துக் குருவிலுடைய வேலைக்காரசையும் இனிய 
மொழிகளால் மகிழச்செய்து , சிவாகமபூஜைசெய்து , சூரியனைப் 
பார்த்து , சிவாலபசேவை செய்து ... பின்னர் வீட்டில் சிவாகம 
பாராயணஞ் செய்ய வேண்டும். இவ்வாறு , ஆன்மார்த்த 


சிவ 


சைவபூஷணம் 


- 


* 


பூஜையின் முறைமையறிந்துக்கொள்க . இந்தச் சிவபூஜை சிவ 
தீக்ஷை யோடுகூடிய அவாந்தரசைவராகிய சூத்திரருக்குக் கிடை 

எவ்வாறெனில் , 
காமிகாகமத்தில் , 

கஷதி Uுசு கஜாநாவல பலிவமாயி தி வெ | 
வானரயாகிதோணி ஹிவா வலவ_ வ பரவரெசு ! 
வணவ வீஜவண்டாவாம Jb வடி ; க 0 | 

மாயி தீ . வெவதே ாணி - கா நாவரொசா 
சகலாகமசாரசங்கிரகத்தில் 

காணா யை நித ) கா 3 ) யஜம நாடின வீஜ . வி நா ! 
ஹஷசி கஜாதக 

கவ ) துதயா நாவலளூ ெெபவீ.ததா 
மாயி தீக வடிாத தை யஜ.ந. வாழை காதகள் | 

அசாறு விநாவ பெஷ விடக மாஹதயாகாாணெ 
அஜிதாகமத்தில் 
வண்பா 3ுவலாரெண வியிப்பது, தொ 
வல வணவ வலவ_ வணபா நானா ப ஜாணா வியீபதெ | 
பிறிதொருகிரந்தத்தில் 
யாவியி35 J ஐ ) வ.கதெ காவோராக : | 
உதார நாகெ வொரெவவெலசு குத்த ய o 1 

(இதன்பொருள் . ) காமிகாகமத்தில் . 

முப்பத்தெட்டுக் கலாநியாசங்களையும் சிவகாபித்திரியையும் 
வாமை முதலிய சக்திகளின் மந்திரங்களையும் - பிரணவத்தையும் 
பீஜவர்ணங்களையும் வியா ஹிருதிகளையும் காயித்திரியையும் வேத 
மந்திரங்களையும் சூத்திரஜா தியர் அனுஷ்டியாது மற்ற ஆகமோக் 
தமானகர்மாக்களை அனுஷ்டிக்கவேண்டும் . 
சகலாகமசாரசங்கிரகத்தில் 

நித்தியவிதியிலும் காமியவிதியிலும் சூத்திரஜா தியார் நாத 
மந்திரங்களையும் பீஜாக்கரங்களையும் முப்பத்தெட்டுக் கலாநியா 
சங்களையும் சிவகாயித்திரியையும் வாமை ஜியேஷ்டைமுதலிய 
க்திகளின் மந்திரங்களையும் - ஓம் பூ : முதலிய வியா ஹிருதிகளை 


தமிழ் வியாக்கியானம் , 


63 


யும் விலக்கி மற்றக் கர்மாக்களைத் தான் அனுஷ்டிக்கலாம் . இவ் 
விதமே காரணாகமத்திலும் கூறப்பட்டிருத்தல் காண்க . 
அஜிதாகமத்தில் , 

வருணாச்சிரமத்தை அனுசரித்து எந்தவிஷயத்தில் விதியா 
னது காணப்படுகின்றதோ அவ்விதமே எல்லாவருணத்தாரும் 
ஆச்சிரமஸ்தர்களும் அனுஷ்டிக்கவேண்டியது . 
பிறிதொருகிரந்தத்தில் , 

எவன் சாஸ்திரத்தின் வரம்பை மீறி இஷ்டப்படி நடந்துக் 
கொள்ளுகிறானோ அவன் இறந்து பயங்கரமான நரகத்தில் முன் 
னூறுகற்பகாலம் வசிப்பான் , இவ்வாறு கூறியிருத்தல் காண்க 

( 74 - 89.) 
( அ - கை .) இரண்டு சுலோகங்களால் பஞ்சமுக சதாசிவத் 
தியானங் கூறுகின்றார் , 
O (UOUS நாழி வயொஹிரண யே 

யுவில் , கொ கா 
தல வபாவியாணுவவகை வித்து 31 
வலாய நெத பவல் ! மாமாவரு யா உபாயுய 
கரV காயாக தத நதாய தஹோஹோவ நவ 
o பொணாவி , வாணி ஜெ || 
U 0 வடாமலகீ வாலையக ? V ணெ வா 
லாறெ வீஜாவராக்ஷாஜாவ கவணி சா 
தலா ராடியா நா ! திவ வாகயவாவிவி 

கிவைபவ வீஜாவ நதக வகிவவாக்ஷ 
வெஷாவ க 

பவ க பதிவிைஹா நவ o வக்ஷிதா 
ெெயயே 

( 90-91 . ) ஈசான முகம் பால் நிறமென்றும் , தற்புருஷமுகம் 
சுவர்ணநிறமென்றும் , அகோரமுகம் வண்டுநிறமென்றும் , வாம 
தேவமுகம் இரத்தநிறமென்றும் , சத்தியோஜாதமுகம் சந்திரநிற 
மென்றும் இவ்வாறு , பஞ்சமுகங்களையும் , பதினைந்து கண்களையும் 
உடைமராயும் , சுத்தமான வெண்மை நிறமுடைய திருமேனியு 
டையராயும் கங்கையினையும் , சந்திரகலையினையும் , தரித்துக்கொ 
ண்டு , பத்துத் திருக்காங்களும் , அவற்றுள் வலதுபக்கத்தில் சூலம் 
டுவாங்கம் , சத்தி , வரதம் , அபயமும் , இடது பக்கத்தில் மாது 


பசுமா 


வல 


கூக 


> 


64 


சைவபூஷ்ணம் 


கின்றது . 


ளம்பழம் , உருத்திராக்கமாலை , உடுக்கு , நாகம் , நீலோற்பலமும் 
ஆகிய பத்து ஆயுதங்களையுந்தரித்துக்கொண்டு திருக்கை திருவ 
டிகள் சிவந்தநிறத்தையுடையதாகவும் , சத்தியாதி சத்திவரை 
யுள்ள மிக மகிமை வாய்ந்த ஆசனத்தில் பத்மாசனமாக எழுந்த 
ருளியிருப்பவராகவும் , இச்சா ஞானக் கிரியாசத்திரூபமாயும் , எல் 
லாவுயிர்களிடத்தும் வியாபகமாயும் , எல்லாவுயிர்களையும் இரக்ஷிக் 
கிறவராயும் , பிரசித்தமான எல்லாவற்றையும் பூர்த்திசெய்கிறவ 
ராயும் , எல்லா இந்திரியங்களின் சேட்டைக்கும் காரணமாயும் , 
எல்லாவற்றிற்கும் உற்பத்திஸ் தானமாயும் , எல்லாருடைய மனத் 
திற்கும் லக்ஷியஸ்தானமாயும் , இவ்வாறு சத சிவருடைய தியா 
னம் செய்யவேண்டுமென்று சிவாகமங்களிற் சொல்லப்பட்டிருக் 

( 90-91 . ) 
( அ - கை . ) இவ்வாறு சதாசிவத்தியானம் செய்து பின்னர் , 
பஞ்சப்பிரம்மஷடங்கத்தியானஞ் செய்யுமுறை இரண்டு சுலோக 
ங்களாற் கூறுகின்றார் . 

O (TOUDO U வாலுயால யவலயே கா காதல 
மாக்ஷா தொவெத வீக ஹ வொா உய 
தலை நிம் 0 ப டஜாவிஉணாது | 
ஸிவெடௗ ணயை ுவிலு0 வாவெ. வஹது . 
வல வெடி வ வலவே லவ் 33 @ 3 q உா நஹவ்ஸ் 

வ 
நரைலிய 
நெத 

ு • உயா நீ . தி 
கணிகாதக்கவா வழாஜெயா 
பலிசு நகாவிலாக பகிளு 
விய க வாயையொயகரைெெவப துஹி_8 
U வொரக ஷ . வ . கிவடி நவலரெராஜா த 3 
க்ஷித யாவா 
(92-93 . ) ஈசானம் வெள்ளை நிறத்தையும் , சூலமும் அபய 
முந் தரித்த இரண்டுகரங்களையு முடையதாயிருக்கிறதாகவும் , தற் 
புருடம் பொன்னிறத்தையும் , மாதுளம்பழமும் ஜபமாலையுமு . 
டைய இரண்டுகாரங்களையுமுடையதாயிருக்கிறதாகவும் , அகோரம் 
கருமை நிறத்தையும் , சூலமும் , மழுவும் , வாளும் , தண்டமும் , 


வட்fo40 கா 


ம 


கெ " 


த 


லது 


நலனஜவரண . 


o எற 


w Jer ? ) 


ககா 


தமிழ் வியாக்யானம் . 


65 


மாத்திரைக்கோலும் , கபாலமும் , ஆகாயத்தில் சஞ்சரிப்பதற்கு 
உரியதான கேடமாகியயோசு தண்டமும் , ஜபமாலையும் , தரித்திரு 
க்கும் எட்டுக்காங்களை யு முடையதாயிருக்கிறதாகவும் , வாமதே 
வம் சிவந்தநிறத்தையும், வாளும் கேடகமும் தரித்த இரண்டுகா 
ங்களையுமுடைய தாய் நடந்துகொண்டிருக்கும் - பெண்ரூபமாயிருக் 
கிறதாகவும் , சத்தியோஜாதம் வெள்ளை நிறத்தையும் , அபயமும் 
வரதமுந்தரித்த இரண்டு கரங்களையுமுடையதாயிருக்கிறதாகவும் , 
ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மூன்று திருக்கண்கள் இருக்கிற 
தாகவும் இவ்வாறு ஈசானமுதலான பஞ்சப்பிரமத்தியானஞ்செய் 
யவேண்டும் . இனி, ஷடங்கத் தியானம் வருமாறு : -நேத்திரத் 
திற்கு அதிஷ்டான தேவதை வெள்ளை நிறமும் , நான்கு திருமுக 
மும் , சூலம் ஜபமாலை கண்டிகை கபாலம் என்னுமிவற்றைத்தரி 
த்த நான்கு திருக்கரங்களுமுடையதாயிருக்கிறதாகவும் , இருதய 
த்திற்கு அதிஷ்டான 

டான தேவதை வெள்ளை நிறமும் , நான்கு திருமு 
கமும் , நான்கு திருக்கரங்களுமுடையதாயிருக்கிறதாகவும் , சிரசு 
க்கு அதிஷ்டானதேவதை பொன்னிறமும் , நான்கு திருமுகமும் , 
நான்கு திருக்கரங்களும் உடையதாயிருக்கிறதாகவும் , சிகைக்கு 
அதிஷ்டான தேவதை சிவந்த நிறமும் , நான்கு திருமுகமும் , 
நான்கு திருக்கரங்களு முடையதாயிருக்கிறதாகவும் , கவசத்திற்கு 
அதிஷ்டானதேவதை நீலநிறமும் , நான்கு திருமுகமும் , நான் 
திருக்கரங்களுமுடையதாயிருக்கிறதாகவும் , அஸ்திரத்திற்கு அதி 

டானதேவதை சிவந்த நிறமும் , நான்கு திருமுகமும் , நான்கு 
திருக்கரங்களுமுடையதாயிருக்கிறதாகவும் , இருதயமுதல் அஸ் 
திரம் வரை ஒவ்வொரு தேவதையும் சூலம் , வேல் , அபயம் , வர 
தம் என்னுமிவற்றைத் தரித்திருக்கிறதாகவும் , இந்த ஆறங்கங்க 
ளுக்குரிய அதிஷ்டான தேவதைகள் ஒவ்வொன்றின் திருமுகத் 
திற்கும் மூன்று கண்கள் இருக்கிறதாகவும் இவ்வாறு ஷடங்கத் 
தியானஞ் செய்யவேண்டும் . 

( 92-93 . ) 
( அ - கை . ) பஞ்சப்பிரமங்களின் குணங்கள் , ஷடங்கங்க 
ளின் குணங்கள் , பத்து ஆயுதங்களின் குணங்கள் இவையெனக் 
கூறுகின்றார் . 

OPTOUT நவலகஜொய மாத்ருணமது ஷ 
லவ மங.நாவொரஹ உஉ )வொரண தொ 


ஷ 


ஸமா || கூசா 


சைவபூஷணம் . 
வானொவ நா 23 கம் | வாெெபவன் ) 

நணே நீ 
வெதி வவிதவொஷமா நி தா ந 

ந வா - 
பணாங் தாநி அயயா வபவ த தாெெவ . 
வொத 

பாகாUTOW யாய் யஹி திராணா கா ஜி கெ 
வாதுலெ U ஜெ நாது 

பணயம் வு.நா 
வ.த ) வ.காவொடா வ ஜாzwj8o 
நஹணொ வஹாஹர கிடாயிகா வணா 
நாடிமுணொ z ஹிநெதி 

J ணிநா ய ஷொ 
நியதாரணம் 


19 


ல 


கூரு 


( 94-95 ) ஈசானம் சகளம 

ஈசானம் சகளமாய் ஊர்த்துவமாகப் பிரகாசிக் 
குங் குணமுடையது . தற்புருஷம் எல்லாவற்றையும் அறியுங் 
குணமும் எவ்விடத்துஞ் செல்லுங்குணமுமுடையது . அகோ 
ரம் இருதயத்திற்கு நின்மலமான அறிவை யுண்டுபண்ணுங்குண 
முடையது . 

வாமதேவம் காக்குங்குணமுடையது . சத்தியோ 
ஜாதம் எல்லாவற்றையுந் தோற்றுவிக்கும் விரைவுடையது . இவ் 
வாறு பஞ்சப்பிரமங்களின் குணங்கள் அறிந்து கொள்க . அவ் 
வாறே , ஈசுவரனுடைய ஆறு அங்கங்களும் சத்தாயிருக்குந்தன் 
மைமுதலிய குணங்களுடன் கூடினவையாகவும் , முற்றறிவு முத 
லிய குணங்களுடன் கூடினவையாகவும் அறிந்து கொள்க . அவை 


யாவன : 


நாணால 


லவவடவள தவிகா நா நா நாதா ! 
சுவாநதவ ஷஹிவாய ஷட ! 
ஹவ காத தவிரநாவொயவதன தாநிதவாதி 
க.கஞபாதீவுணாவலெக ஷாஜுண ) SU வ y) 
யாஷள கவயைக்கூவ ஓலாதது வேலவ தொகா 
வ - ஐவயை ஷவ ஷமா நா முணா 

கூ ! 
(இந்தச்சுலோகங்களின் பொருள் .) எல்லாவற்றையும் அறி 
யுந்தன்மை , திருப்தி , கொடை , சாமர்த்தியம் , லோபத்தை யடை 
யாதசத்தி , அனந்தசத்தி என்னும் இவ்வாறும் ஆறங்கங்களின் 
இவற்றையே வேறுவழியாகக் கூறுகின் றார் . 

. 
அஃதாவது , எல்லாவற்றையும் அறியுந்தன்மை , திருப்தி , அநாதி 


. 


குணங்களாம் . 


தமிழ் வியாக்யானம் . 


87 


சுத 


யான அறிவு , சுதந்தரம் , லோபத்தையடையாதசத்தி , அனந்த 
சத்தி யென்பன . சத்தாயிருக்குந் தன்மை முதலிய குணங்களா 
வன: -- சத்தாயிருக்குந்தன்மை , மேம்பட்டிருக்குந்தன்மை , சு 
ந்தரம் , எல்லாவற்றையுங்காத்தல் , எல்லாவற்றையும் அறியுந்தன் 
மை , காம்பீர்யம் , என்னும் ஆறுமாம் , இவ்வாறு பஞ்சப்பிரம 
ஷடங்கங்களின் குணங்கள் அறிந்துகொள்க . 

இனிப்பத்து ஆயுதங்களின் குணங்களாவன : -- சூலம் சிரு 
ட்டி , திதி , சங்காரம் என்னுமூன்றனையும் , பாசு சத்தியத்தையும் , 
வாள் பிரதாபத்தையும் , வச்சிரம் பேதிக்கப்படாமையினையும் , அ 
பயம் அநுக்கிரகத்தையும் , அக்கினி பாச சங்காரத்தையும் , கண் 
டை நாதத்தையும் , நாகம் கம்பீரத்தையும் , பாசம் அதோமாய 
யையும் , அங்குசம் அடக்குதலையும் உணர்த்துங் குணங்களையுடை 
யன . இவ்வாறே , காமிகம் வாதுளம் முதலிய ஆகமங்களிற் கூறி 
யிருத்தல் காண்க . 

( 94-95 . ) 
( அ - கை . ) அபிஷேகமுறையும் , அபிஷேகபலனும் இரண்டு 
சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

தேவாசு விஷாஸாவிஷவிரயொ நெவெ ) 
ஹா 3 Jெெதராஜ வா நாயொ வயொடியிலோ 
நல வலிதெக்ஷ உவெஃகுயபாச வஹாவெஃ 
விஜெவியொ நால , 

நாலு நா வாநத : வயா 
ஆநககுவேபவ நக சுஹாஜிஷெகொவபு 


கேசு 


வறு 


பலவொரவவிஷெகதொவடியாக நபொசு U. 
த 0 r ர தலா ஹல O உயிதொயுதது வா 

வரது 
தொ க்ஷ வஜாெெஉக்ஷவாக , தனக்ஷாஉபகா 3 
யுவவ நதா நாலு நா கொடகள் 
வருநகுகுவைவ நதோ நஏ ஹி விவொன் 


வா நா 


கென 


( 96-97 .) ஸ்ரீமஹாதேவருக்கு அபிஷேகஞ்செய்யுமுறை 
எவ்வாறெனின் , 1. எண்ணெய் அபிஷேகம் , 2. மாக்காப்பு , 
நெல்லிக்காப்பு , மஞ்சட்காப்பு , அபிஷேகம் . 3. பஞ்சகவ்ய அபி 


68 


சைவபூஷணம் . 


ஷேகம் . 4. பஞ்சாமிர்த அபிஷேகம் , 5. நெய் அபிஷேகம் , 
6. பால் அபிஷேகம் , 7. தயிர் அபிஷேகம் , 9. தேன் அபி 
ஷேகம் . 9. சர்க்கரை அபிஷேகம் . 10. கருப்பஞ்சாறு அபி 
ஷேகம் . 11. நாரத்தம்பழச்சாறு , எலுமிச்சம்பழச்சாறு , தம்ப 
ரத்தம்பழச்சாறு, கொளஞ்சிப்பழச்சாறு , குமட்டி மாதுளம்பழச் 
சாறு ஆகிய இவற்றின் அபிஷேகம் .. 12. வாழைப்பழ அபிஷே 
கம் , 13. மாம்பழ அபிஷேகம் , 14. பலாப்பழ அபிஷேகம் . 
15. தேங்காய்த்திருவல் அபிஷேகம் , 16. இளநீர் அபிஷேகம் . 
17. செவ்விளநீர் அபிஷேகம் . 18. அன்ன அபிஷேகம் , சந்த 
னம் குங்குமம் இவைகளால் அபிஷேகம் , 19. கும்பாபிஷேகம் , 
அர்க்யாபிஷேகம் . 20. சததாராபிஷேகம் . 21. பரார்த்தத்தி 
ற்கு சகஸ்தசதாராபிஷேகம் , 22. விசேஷார்க்கியாபிஷேகம் , 
இவ்வாறு முறையாக ஸ்ரீமஹாதேவருக்கு அபிஷேகஞ்செய்க . 
இந்த அபிஷேகத்திற்குப் பலன் வருமாறு : - ஒரு திருமஞ்சன 
அபிஷேகஞ்செய்யின் தாம் செய்தபாவத்தில் பத்துப்பாவம் நீங் 
கும் . பாலபிஷேகஞ்செய்யின் நூறுபாவம் நீங்கும் . தயிரபிஷே 
கஞ்செய்யின் ஆயிரம்பாவம் நீங்கும் . செய்யபிஷேகஞ்செய்யின் 
பதினாயிரம் பாவம் நீங்கும் . கருப்பஞ்சாரபிஷேகஞ் செய்யின் 
நூறாயிரம்பாவம் நீங்கும் . தேனபிஷேகஞ்செய்யின் பத்துலக்ஷம் , 
பாவம் நீங்கும் . இளநீசபிஷேகஞ்செய்யின் கோடிபாவம் நீங்கும் , 
அன்னம் சந்தனக்குழம்பு குங்கும அபிஷேஞ்செய்யின் அளவில் 
லாதபாவம் நீங்கும் . இவ்வாறு , சிந்தியாகமத்திற் சொல்லப்பட் 
டிருக்கின்றது . 

( 96-97 .) 
( அ - கை .) பஞ்சகவ்யம் , பஞ்சாமிர் தங்களின் விதி ஆறுசு 
லோகங்களாற் கூறுகின்றார் . 
வாச வளம் ) வமி பலிவாய பொம் ) மொ 
rwய ) ஆவயொயோ ! 

த . r டியவ வாவிபு8 
J க்ஷஸாா த தலிதா வா 
செ பணகிய வீ 

வீ . ஹி ஜ ணைலெ 
கைள யயாவாயைவாங்தெவா ! 
கொஷாநிக 
நாஷீய 

ஹீய யெ னிவ தவகொஷ. 


வரை 


• அர் 


சுவாமி நவாத உபா 


தமிழ் வியாக்யானம் 


5g 


கானம் 


பச OO 


ள . 


19 


க 0 க 


தை அவா தாய இற 


ts 


வரை81.த . வா . 

రం 


த த 


M3) கயா வாஜி வபஷாபலிவாலம் 

யானெ) - விகாஷாவ ) நள ! 
ஆ . கீவா கர கிவெெயயொ 

தொஷயோ நஜாடிள * 
3 யெ ) வாது . வ ஷ வான 

வவஷது தெஜொயகே தரு , | 
உதக பாவ வா க வ ததேள 

வ ய- கா வ கவாகு சூனோ 
டிய மா வடிய வாரி 
வீஹா விஷாவி உவகைவெ .: : 
உாய 

2 Jாதிவெ 
பாவ ஹி தத ஜெ.ந தா வனமவ ) iEOS R 

* 
೨ ಇ rt " 
லாவ 10 ஜி ம.யொடிகெெகொணெ | 

) 
கொணெவி தெஷு கி.க. 
- லாவ ) கடிவாஜி ஷயழ வாசு . " 

( 98- 103 ) ஆத்மார்த்த பரார்த்த பூஜைகட்குரிய பஞ்ச 
கவ்யமாவது , பசுவின் பால் , பசுவின் தயிர் , பசுவின் நெய் , பசுவின் 
நீர் , பசுவின் சாணம் ஆக இந்த ஐந்தும் பஞ்சகவ்யமாம் . பஞ் 
சாமிர்தமாவது , பசுவின் பால் , பசுவின் தயிர் , பசுவின் . நெய் , 
தேன் , கருப்பஞ்சாறு அல்லது சர்க்கரை. ஆக இந்த ஐந்தும் பஞ் 
சாமிர்தமாம் . பஞ்சகவ்யம் ஸ்தாபிக்கு முறை வருமாறு : -- 

ன்கு மரக்கால் நெல் சொரிந்து அல்லது தன்னாலியன்ற அளவு : 
நெல்லாவது , அரிசியாவது சொரிந்து அதில் ஒருமுழநீளம் சதுர 
மாக ஒரு மண்டலமிட்டு அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 
என்னும் நான்கு ரேகைகீறி நவகோஷ்டங்கற்பித்து , சேகைகள் 
தாறும் கிழக்கும் வடக்கும் நுனியாக தெர்ப்பைகளைப் பரப்பி 
அதன் நடுக்கோஷ்டத்தில் சிவதத்துவகோஷ்டத்தையும் , கிழக் 
கில் சதாசிவதத்துவகோஷ்டத்தையும் , தெற்கில் வித்தியா தத்து 


|| EGA.D 


நான் 


70 


சைவபூஷணம் . 


- 


வகோஷ்டத்தையும் , வடக்கில் புருஷதத்துவகோஷ்டத்தையும் , 
மேற்கில் காலதத்துவகோஷ்டத்தையும் , ஈசானத்தில் பிரகிருதி 
தத்துவகோஷ்டத்தையும் , அக்கினிதிக்கில் பிருதிவிதத்துவகோ 
ஷ்டத்தையும் , நிருதி திக்கில் அப்புதத்துவகோஷ்டத்தையும் , வா 
யு திக்கில் வாயுதத்துவகோஷ்டத்தையும் பூஜை செய்து இந்த இட 
த்தில் நடுகிழக்கு தெற்கு முதலிய ஒன்பது திக்குக்களில் முறை 
ப்படி சுப்ரதிஷ்டபாத்ரம் , சுசாந்த பாத்ரம் , தேசோபாத்ரம் , இர 
த்னோதகபாத்ரம் , அமிர்தபாத்ரம் , அவ்வியக்த பாத்ரம் , வியக்த 
பாத்ரம் , சூரிய பாத்ரம் , சம்யுக்த பாத்சம் என்னும் இவற்றிற்குப் 
பாத்ரபூசைசெய்து , பசுவின்பால் , பசுவின் தயிர் , பசுவின் நெய் , 
பசுவின் நீர் , பசுவின் சாணம் என்னும் இவ்வைந்தினையுங் கரைத் 
துத் தர்ப்பைஜலம் , மாக்காப்பு , நெல்லிக்காப்பு , மஞ்சட்காப்பு 
என்னுமிவற்றையும் கரைத்து அந்தப் பாத்திரங்களிலே வார்த்து , 
இதனடுவில் ஈசானாதி பஞ்சமந்திரங்களினால் பாலை ஐந்துமுறை 
யும் , தயிரை நான்குமுறையும் , நெய்யை மூன்று முறையும் , நீரை 
இரண்டு முறையும் , சாணத்தை ஒருமுறையும் ஜபித்து , மாக்கா 
ப்பை இருதயமந்திரத்தாலும் , நெல்லிக்காப்பைச் சிரோமந்திரத் 
தாலும் , மஞ்சட்காப்பைக் கவசமந் திரத்தாலும் , தர்ப்பைஜல 
த்தை ஆறுமுறை ஆவர்த்திசெய்த பஞ்சப்பிரமமந்திரங்களினா 
லும் அபிமந்திரிக்கவேண்டும் . பின்னர் , கோமயத்தைக் கோச 
லத்திலும் , இவ்விரண்டினையும் பசுவின் நெய்யிலும் , இம்மூன்றனை 
யும் தயிரிலும் , இந்நான்கினையும்" பசுவின்பாலிலும் இருதயமந்தி 
ரத்தாற் சேர்த்துப் பின்னர்த்தர்ப்பைஜலத்தையும் மூலமந் திரத் 
தாற்சேர்த்து அதன் பின்னர்க்கூர்ச்சத்தால் ஒன்றாக ஆக்கிமீண் 
இம் தூபதீபம் கொடுத்துப் பின்னர் வலக்கையால் முடி மூலமந்தி 
ரத்தினாலும் , பஞ்சப்பிரமமந்திரம் ஷடங்கமந்திரங்களினாலும் ஒ 
ருமுறை அபிமந் திரிக்கவும் . பிராயச்சித்தவிஷயமாயின் , மூலமந் 
திரத்தால் நூற்றெட்டுமுறை அபிமந்திரிக்கவேண்டும் . இவ்வா 
2 , பஞ்சகவ்யஸ்தாபன சங்கிரசுமுறை யறிந்துகொள்க . 

பஞ்சாமிர்தஸ்தாபனவிதியாவது , பஞ்சகவ்யத்திற்குக் கூறி 
யவாறே நெல் பரப்பி அதில் கோஷ்டபூசை , பாத்ரபூசைகளைச் 


தமிழ் வியாக்யானம் . 


71 


8 


|180P II 


செய்து முன் சொன்ன பஞ்சாமிர்தங்களை ஸ்தாபித்துத் தர்ப்பை 
ஜலஸ்தானத்தில் கந்தோதகத்தையும் , அக்கினிமுதலிய மூன்று 
கோணங்களிலும் வாழைப்பழம் , பலாப்பழம் , மாம்பழம் அல் 
லது ளநீர் என்னும் இவற்றையும் முன் சொன்னவாறு அந்தந்த 
மந்திரங்களினால் ஸ்தாபிக்கவேண்டும் . இவ்வாறு பஞ்சாமிர்தஸ் 
தாபனவிதி யறிந்து கொள்க 

( 98-103 ) 
நவ கலச ஸ்நபரவிதி கூறுகின்றார் . 
தாயெ வி வ காய்பு ஜெவ நவகலா நா பரிவாரா 
யநெவாரி வீ ஹிஜணைவோ வலவேத - ஷொணெ 
அஹவலா ததெ | ஜெ 

கவயொஹெருக்க 
வாகாலாவா - வவ ஜயெயநோதா 

நாதா நால 
யாஷகபாநு பொவிகாதை வாது 11 

( 104. ) ஆன்மார்த்தபூஜைக்கும் நவகும்பம் ஸ்தாபித்து 
அபிஷேகஞ்செய்யலாமென்று காமிகாகமத்தில் கூறுகின்றமை 
யால் , அது வருமாறு : - தூணிநெல் சொரிந்து , இரண்டு முழக் 
கோல் நீளத்தில் சதுரமாக ஒருமண்டலமிட்டு , அதில் நவகோஷ் 
டங் கற்பித்து , அதில் தெற்பையைப்பரப்பி , அதனடுவே சிவகும் 
பத்தையும் , அக்கும்பத்திற்கு வடக்கில் வர்த்தனிகும்பத்தையும் , 
கிழக்கு முதலெட்டுத்திக்கிலும் எட்டுக்கலசங்களையும் வைத்து , 
அவற்றுள் சிவகும்பத்தில் சிவபெருமானையும் , வர்த்தனிகும்பத் 
தில் பரமேஸ்வரிபையும் , ஏனைய எட்டுக்கும்பங்களில் அஷ்ட வித் 
யேஸ்வார்களையும் ஆவாகனஞ்செய்து தூபதீபஞ்சமர்ப்பித்துப் 
பூஜிக்க வேண்டும் . 

(104 ) 
( அடகை .) ஐந்து பழமிவையெனக் கூறுகின்றார் . 
வஞாநி வாத 

த யெண் 
லாம வாது ஜாத உலகள் | 

யா ந வனவளுகளு 
வடி தசஜதாம் விகவாழிவம் ! 
( 105. ) பழக்கள் ஐந்தாவன. வாழைப்பழம் , மாம்பழம் , 
பலாப்பழம் , தென்னம்பழம் , ( தேங்காய் ) கும்மட்டி பாதுளம் 


தலை. 


வவ 


| 


|| க OR 


1 ககர் 


நயெ க 
7 ) 

சைவபூஷணம் . 
பழம் என்னு மைந்தரம் . சமிகுதியான பழம் ஐந்து வருமாறு: 
எலுமிச்சம்பழம் , நாரத்தம்பழம் , " தமாத்தம்பழம் , குளஞ்சிப்ப 
ழம் , மாதுளம் பழம் என்பன . இவ்வாறு பழவர்க்கமறிந்து 
கொள்க . 

( 105 ) 
( அ - சை ) பஞ்சோதகங்கள் , பஞ்ச திரவியங்கள் , பஞ்ச 
கந்தங்கள் , பஞ்ச அன்னங்கள் , இவையென மூன்று சுலோகங் 
களால் கூறுகின்றார் .... 

வஜொடிகா நாத விந விலை: 
வசுஜா வமள 3ான் கொஷ 

வாணி வவெகி அ கடலெக ? 
பயா வஜாமாவா நெத 

காரவி மரிவாகளூ | 
வொயா மாயா வஹவொ லுவதி 
கவ -ுவா உநா ஜி.நாது 1 

க எ 
வளா நாரஸிவலஷவா 3 

8 -ெெ ாஷெணவு ந U வது | 
மொய போஸ்ரீபவெெவண்ெெவா 
நீவாாவக வாளா நகோ! 

TAG அ 
( 106 , 107 , 108 ) பஞ்சோதகம் , பஞ்சதிரவியம் , பஞ்ச 
கந்தம் , பஞ்சான்னம் என்னுமிவை , ஆத்மார்த்தபூஜைக்கும் , ப 
சார்த்தபூஜைக்கும் உரியனவாம் . அவற்றுள் , பஞ்சோதகமா 
வன , பலோதகம் , வில்வோ தகம் , இரத்நோ தகம் , கந்தோதகம் , 
குசோதகம் என்னும் ஐந்துமாம் . பஞ்ச திரவியமாவன் , ஏலம் , 
லவக்கம் , அதிமதுரம் , கோஷ்டம் , சண்பகமொட்டு என்னும் ஐந் 
துமாம் . பஞ்சகந்தமாவன , இருவகை அகில் சந்தனம் , காஸ்மீ 
சந்தனம் , வில்வச்சந்தனம் , செஞ்சந்தனம் என்னும் ஐந்துமாம் . 
இன்னும் , பச்சைக்கற்பூரம் , சாந்து , கஸ்தூரி , முதலிய பரிமளதி 
ரவியங்கள் பலவுங் கொள்க, பஞ்சான்னமா வன எள்ளன்னம் , 


40 எரி 


, 


தமிழ் வியாக்கியானம் . 


73 


லாலாய 


கடுகள்ளம் , புளியன்னம் , பபறன்னம் , உளுந் தன்னம் என்றும் 
ஐந்துமாம் . இன்னும் , கோதுமை அரிசியன்னம் , சம்பா அரிசி 
யன்னம் , யவையரிசியன்னம் , மூக்கிலரிசியன்னம் , குழைச்செக் 
நெலரிசியன்னம் என அன்னவகை ஐந்தும் , இன்னும் ,, பத்தால் 
னம் , தயிரன்னம் , சர்க்கரையன்னம் , நெய்யன்னம் , பரமான்எம் , 
என அன்னவகை ஐந்தும் இவைபோல்வனபிறவுங்கொள்க . 
வ்வாறு பஞ்சோதகமுதலானவற்றை மகாதேவருக்குச் சமர்ப் 
பிக்கவும் . 

( 106 , 107 , 108.) 
( அ - கை . ) பஞ்சோதகமுதலியவற்றை மகாதேவருக்குச் 
சமர்ப்பிக்கிறவனுக்கு உண்டாகும்பலன் இரண்டு சுலோகங்களாற் 
கூறுகின்றார் . 

பாதிலடிஉகா விஷெக்காணாக 
வலயகொதீவபாய விநவமாரி கு 
3. பாவக்கால் வரு நாய வ : வாவ்மெரா - 
வெ . J கிஜயொ தீவெரு நெவெடி , கொராஜ ) 
வமலஜாவி நா z துவ . 

U ஷயஞாஷ 
வெதம் | 
* வா ஜாத Jவய ஹரசு 2 ஜவயொ நபெற ) 
திெெஜாவபூ நாக ஜொணெமொவயநாவாவ 
ஜ ந c ஹிலாவரைாமய : | கூந 

கூ ந ஸம 8 நவகே - கு 

လ် ம 
ஸ . 

8. நீஜொ தன வாக J50 ஹநா 
கவஹ J50 ஜொஷ உஹெச 8. | ALO 

( 109-110 . ) . சம்புவாகிய மகாதேவருக்குத் திருமஞ்சன 
அபிஷேகஞ்செய்யின் சாந்தியுண்டாகும். 

புனுகுமுதலிய பரி 
மள திரவியங்கள் சமர்ப்பித்தால் தீர்க்காயுள் உண்டாகும் . நல்ல 
புட்பங்களாலருச்சனை செய்யின் கோட்சொல்லிக்கெடுத்த தோஷ 
ம் நீங்கும் , சந்தனம் சாத்தினால் செல்வமுண்டாகும் . நல்ல 
சாம்பிராணித் தூபஞ்சமர்ப்பித்தால் அநேக பாபம் நீங்கும் . நீ 
பஞ்சமர்ப்பித்தால் பாட நீக்கமும் , அபமிருத்து நீக்கமுமுண்டா 


50 


நாடொஷயொ 


10 


74 


சைவபூஷணம் . 


கும் . நல்ல அமுது நைவேத்தியஞ்செய்யின் அரசாட்சியுண்டா 
கும் . தாம்பூலஞ்சமர்ப்பித்தால் அநேக நன்மைகளும் அழகும் 
உண்டாகும் . அக்ஷதை சமர்ப்பித்தால் சத்துரு நீக்கமுண்டா 
கும் . அருகம்புல்லாலருச்சித்தால் சகோதரனைக்கொன்ற தோஷ 
ம் நீங்கும் . எள்ளுனால் அருச்சித்தால் பிராமணரைக் கொன்ற 
பாபம் நீங்கும் . தும்பைப் புஷ்பத்தாலருச்சனை செய்யின் பசுக் 
கொலையினாலுண்டாகும் தோஷம் நீங்கும் . கொன்றைப்பூவால 
ருச்சனை செய்யின் தாயாரைக்கொன்ற தோஷம் நீங்கும் . வெள் 
ளெருக்கம் பூவாலருச்சனை செய்யின் பிறபெண்களைக் கூடின 
தோஷம் நீங்கும் . நீலோத்பல மலராலருச்சித்தால் வாக்காற்கெய் 
த பாவம் நீங்கும் . குங்குமப்பூவாலருச்சித்தால் நவக்கிரகங்களா 
லுண்டா 
டாகும் பீடை ங்கும் . இவ்வாறு சிந்தியாகமத்திற் கூறப் 
பட்டிருக்கின்றது , 

(109-110 ) 
( அ - கை .) புஷ்பத்தின் குணவிசேடமும் அர்ச்சித்தலாலும் 
ண்டாகும் பயனும் இரண்டரைச் சுலோகங்களாற் கூறுகின்றார் 
யத்ர காவீரஜா திவக கூ . நோர 

காவாக நநிகுடஜ 
விகல ஜாயவீ 

• வலாவிக 

ெகவிை 
பொக்ஷ 90 வாதத : க 

கஜாராவுஜவபிவாட 
3. வாஜா நீவாதி யாக 
ரக ராஜவபேெவ கஜிதெ ெெதாவு ந . பொம 
90 லவ- க 

கஷு 

-ஹை தாவைதொயொம ) 
வி . நாவொ த | 
ఆ అం 

வீத லாவகராஜஸ o ஸகன 
வேலராமய , அவக யுத்ராழி அ :கணிகா 
வியகவாசவெர்மெசொக்ஷ 907 

கக உர் 
3. காவேராஜவல ஹி துலஹீவிலாதி வ 
ஹய வொ கேனயா உ நக வா 
அலிசி ஆயாக லா ஹஸாக காவீரகே_க 

ாேக வினா . 3. தஉஉ . பொதாவ . பாத 
வதுது . க 360 தாலாடிவாரம - க 0 , 

| க்கஉவர் 


வக வநாழ 


ணா 


ஜாயவீ | - 3 


பகக்கா 


ண 


| 


உ . 


தமிழ் வியாக்கியானம் . 


75 


( 111-112 ) 1123 ) 

வெள்ளை 

ஊமத்தம்பூ , வெள்ளை 
அரளி, பிச்சி , சிறுசெண்பகம் , மகிழம் , வெள்ளை மந்தாரம் , வெ 
பண்டா மறை , வெள்ளைக்கொக்கிறகம்பூ , புன்னை , மருதூணி , வெள் 
ளெருக்கு , நந்தியாவர்த்தம் , மல்லிகை , குடமல்லிகை , தும்பை , 
முல்லை முதலான வெள்ளைப் புஷ்பங்களனைத்துஞ் சாத்து வித புஷ் 
பங்களாகும் . இவற்றால் ஸ்ரீ மகாதேவருக்கருச்சனை செய்யின் 
முத்தியுண்டாகும் . 

செங்கழுநீர் , செந்தாமரை , செவ்வலரி , சிவத்தபட்டி , சிவந் 
தபாதிரி , சிவந்த பலாசம் , செங்கடம்பு முதலிய சிவந்த புஷ்பங் 
களனைத்தும் இராசத புஷ்பங்களாகும் . இவற்றால் ஸ்ரீ மகாதே 
வருக்கு அருச்சனை செய்யின் போகமுண்டாகும் . 

நீலோத்பலம் நீங்கிய ஏனைய கருநிறமுன்ள புஷ்பங்களனைத் 
தும் தாமத புஷ்பங்களாகும் . இவை சிவனை அருச்சித்தற்கு ... 
உரியனவாகா . 
கான்றை , சண்பகம் 

சண்பகம் . பொன்னூமத்தம் , காணிகரரம் 
முதலான பொன்மயமான புஷ்பங்களனைத்தும் இராசத சாத்வீக 
புஷ்பங்களாகும். இவற்றால் ஸ்ரீ மகாதேவருக்கு அருச்சனை - 
செய்யின் போகம் மோக்ஷம் என்னுமிரண்டும் உண்டாம் . 


வில்வபத்திரம் , பச்சை , துளசி , வெட்டிவேர் , மரு , கொழு 
ந்து , அருகு . கதிர்ப்பச்சை முதலிய புதிய பத்திரங்களனைத்துந் 
தாமத இராசத பத்திரங்களாகும் . இவற்றால் சிவபெருமானுக்கு 
அருச்சனை செய்யின் போகம் மோக்ஷம் இரண்டு முண்டாகும் . 
இவ்வாறு அசிதாகமத்திற் கூறப்பட்டிருக்கின்றமையாலிம் முறை 
மையினையறிந்து சிவபெருமானுக்கு , அருச்சனை செய்யின் மேற் 
கூறியவாறு பலனுண்டாகுமென்றறிந்துகொள்க .(111-112-112 } } 

( 
( அ - கை . ) புஷ்ப பலத்தினுடைய தாரதம்மியம் ஒன்றைச் 
சுலோகங்களாற் கூறுகின்றார் . 
தலாஉறவு 2 தி 3 . வாவாவித 
வக ய 

ுதான் த தல ஹல , யை 


லாக 


வல 


சைவபூஷணம் . 


பொண U UTOMO தத : | வஹா வ.தவஜித 
வல்யேக நொண வ J ஹவாத . வவ - வலாடி 
யகா ஹி வகிகவு 30 வொகக காஜொ 

( 113-114 ) ஸ்ரீ மகாதேவர் தம்முடைய குமாருக்குத் 
திருவுளம் பற்றியருளிய ஸ்காந்தம் காலோத்தரம் என்பவற்றினா 
லும் , இன்னும் மகாதேவர் திருவுளம் பற்றியருளிய- மகுடாக 
வசனங்களினாலும் உண்டான புஷ்ப தாரதம்மியம் வருமாறு : 
சாமான்ய புஷ்பங்களினும் ஒரு அலரி புஷ்பம் அதிகம் . அந்த 
அலரிப்புஷ்பம் ஆயிரத்தினும் , ஒரு வெள்ளெருக்கம் புஷ்பம் அ 
திகம் . அதினும் அதிகம் வில்வப்புஷ்பம் . அதில் ஆயிரத்தினும் 
அதிகம் , மூன்று கிளையோடு கூடிய ஒரு வில்வம் . அதில் ஆயிர 
த்தினும் அதிகம் , ஒரு வெண்டாமரைப் புஷ்பம் , அதில் ஆயிர 
த்தின் அதிகம் , நூறு இதழோடு கூடிய ஒரு செந்தாமரைப் புஷ் 
பம் . அதில் ஆயிரத்தின் அதிகம் ஆயிரம் 

ஆயிரம் இதழோடு கூடிய 
ஒரு செந்தாமரைப் புஷ்பம் . அதில் ஆயிரத்தின் அதிகம் ஒரு 
நாயுருவிப் புஷ்பம் . அதில் ஆயிரத்தினும் அதிகம் . ஒரு தர்ப் 
பைப்புஷ்பம் , அதில் ஆயிரத்தினும் அதிகம் , ஒரு முல்லைப்புஷ் 
பம் . அதில் ஆயிரத்தினும் அதிகம் , ஒரு கண்டங்கத்திரிப் புஷ் 
பம் . அதில் ஆயிரத்தினும் அதிகம் , ஒரு கொக்குமந்தாரைப் 
புஷ்பம் . அதில் ஆயிரத்தினும் அதிகம் , ஒரு ஊமத்தம் புஷ்பம் 
அதில் ஆயிரத்தினும் அதிகம் , ஒரு தும்பைப் புஷ்பம் . 
ஆயிரத்தினும் அதிகம் , சங்கப் புஷ்பம் . அதில் ஆயிரத்தினும் 
அதிகம் ஒரு பெருந்தும்பைப் புஷ்பம் , அதில் ஆயிரத்தினும் 
அதிகம் , ஒரு நீலோத்பலபுஷ்பம் . அது ஒரு வருடத்திற்கு நீர் 
மால்யமாவதில்லை . புஷ்பஜாதிக்குள் நீலோத்பலம் அதிகம் . பத் 
திரஜாதிக்குள் மருக்கொழுந்து அதிகம் . அதினும் அதிகம் , வில் 
வபத்திர மென்றறிந்து கொள்க . 
வஷாணாயைத லா ந க 

க .5050 ம.மாலாரிஜ 

| 
தத ல அதெ வொகரக விஉலா வட நாக !! 
என்பது சிவபுராணம் . தன்பொருள் . எண்ணிறந்த வரு 


அதில் 


- 


தமிழ் வியாக்கியானம் . 


77 


mo 1 


8 


டங்கள் கங்காஸ்நானஞ்செய்த பலத்தைப் பரமசிவனுக்கு அருச் 
சித்த ஒரு வில்வதளம் தரும் என்றவாறாம் . இதனால் வில்வதள 
த்திற்குச் சமமானதளம் ( பத்திரம் ) ஒன்றுமில்லையென நன்கு 
விளங்குகின்றது . எல்லாவற்றிலும் பக்தியாகிய புஷ்பமேவிசே 
ஷம் . இவ்வாறு சிவாகமத்தில் கூறப்பட்டிருத்தல் காண்க . இன் 
னும் புஷ்பதாரதம்யம் சிவாகமங்களில் விரிவாகக் கூறப்பட்டிரு 
ப்பதை ஆங்காங்குக்கண்டு கொள்க . 
வாகாலம் விவது வராக 

ரசு தயாபேதாது 

உலவி 
ஷணாஸஹா.. ஷு கரவீர நதயம் 

( இ - ள் . ) வில்வம் வெள்ளைத்துளசி இவ்விரண்டும் ஒருவ் 
ரூடம் பூசைசெய்த பலனையும் , எருக்கம்பூ ஆறுமாதம் பூசை 
செய்த பலத்தையும் , அலரி மூன்று நாட்கள் பூசைசெய்த பலத் 
தையும் , கொடுக்கும் என்பதாம் 

மகுடாகமத்தில் . 
துலஹீ விஜவஹ வஜா வுவணக0 | 
ஆஷாவ ) வாயெலாகவே .யெவு & n 

( இ - ள் . ) துளசி , வில்வம் , பலாசம் , சுவர்ணபுஷபம் , என் 
னுமிவற்றை ஸ்ரீமகாதேவருக்குச் சாத்தி , மீளமீளக்கழுவி அர்ச் 
சிக்கலாம் என்பதாம் . பஞ்ச வில்வங்களாலும் அர்ச்சிக்கலாம் . 
அவையாவன , வில்வம் , கிளுவை , மாவிலங்கு , விளா , நாயுருவி 
அல்லது நொச்சி என்பன . இவ்வாறறிந்து பூசைசெய்க . ஒவ் 
வொருநாளும் புதிதான புஷ்பங்களைக் கொய்தல் வேண்டும் . 

( 113-114 . ) 
( அ - கை . ) அருகுதரிப்பதற்கு மந்திரங் கூறுகின்றார் . 
ஜெலி உ வெ . வஹலாவெ லஹப உஉவ o 
யுதொ யத 3 யூபா 331 நன் ஜ.நாஜி- தவே . 


வற . 


R க்க 


கா 


ஸௗநய do ivo வடி . தெஹி 3a வ UT 

வரி 
( 115 ) தூர்வாதேவியே ஆயிரங்கால்களையுடையவளே 
என்னுடைய சிரசினால் தரிக்கப்பட்டவளாய்க்கொண்டு என்னு 
டைய அநேக பிறவிகளிலுண்டான பாவங்களைப்போக்கி , எனக்கு 


178 


சைவபூஷணம் . 


மகா சௌந்தரியத்தையும் மகத்தான ஐசுவரியத்தையுந் தந்து ,, 
என்னுடைய சத்துருக்களையெல்லாம் சங்கரிப்பாயாக. வென்று 
சொல்லித் தரித்தல் வேண்டும் , 

( 115 ) 
( அ - கை .) விஷ்ணுக்கிராந்தி தரிப்பதற்கு மந்திரங் கூறு 


கின்றார் . 


சுபகானெ ரயகாதெ விஷகாதெ வலய 
ரொலிலாயாரோணா 
யா 

க்ஷ 

ஜால ங் 
வதெவகோ 


ககசு ! 


( 116 ) விஷ்ணுக்கிராந்தியே ? யென்னால் சிரசில் தரிக்கப் 
பட்டவளாய்க்கொண்டு , ஒவ்வொருநாளும் என்னை இருக்க 
வேண்டும் என்பதாம் . 

( 116 ) 
( அ - கை . ) காட்டாத்தியைச் சூரியோதய காலத்திற்றரி 
சித்துத் தெரிவித்துக்கொள்ள வேண்டியதைக் கூறுகின்றார் . 
சுபாதக ஹாவ J க்ஷ வக்ஷராஜ நஜெரு தெ 

ஷ ஜெ ஜொஜ நா ஹிே த ணாஹ 


2 


வய O 


க ! 


|| ககளா 


சூதெ 


( 117 ) ஓ விருக்ஷராஜனே ! உமக்கு நமஸ்காரம் . எனக்குச் 
சுத்தமான போஜனத்தைத் தந்தருளும் . சத்துருக்களையும் 
நாசஞ்செய்வீராக என்பதாம் . 

( 117 ) 
( அ - கை .) துளசி கிள்ளுதற்குரிமையில்லாத நாள்களிவை 
யெனக் கூறுகின்றார் . 

* குஜாராய்சிவவலாபமாஷு ஜா 
நொவிகள் வாடிஜாவராமயொவணஜெ வ o 
யா உயெ வவவ | வாதெ விஜிாே 
ந த . கரவெச வரைவாக 

வாயவிதவி 
ய நட ததலை ) 

விஹிதொ விஷொலிவாஷிெ ந : | 
(118 ) ஞாயிறு , திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , இந்த நான்கு 
தினங்களிலும் , சப்தமி , துவாதசி , சந்திரகிரகணம் , சூரிய கிரக 
ணம் , திருவோண நக்ஷத்திரம் , விடியுங்காலம் , சாயுங்காலம் , 


ண 


தமிழ் வியாக்கியானம் . 


79 . 


வன 


ஐந்து பருவங்களாகிய கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி , கிருஷ்ண 
பக்ஷத்துச் சதுர்த்தசி , அமாவாசை , பவுர்ணமி , மாசப்பிறப்பு 
ஆகிய இந்நாட்களிலும் , வி தீபாதயோகம் , இரவு ஆகிய இந்தக் 
காலங்களிலும் புத்திமானானவன் துளசியைக்கிள்ளுதல் கூடாது . 
புத்தியில்லாமல் கிள்ளினால் விஷ்ணுவினுடைய சிரசைக் கிள்ளிய 
தோடொக்கும் . இவனுக்குப் பிராயசித்தமில்லை . 

இதற்கு ஸ்மிருதி வசனம் : -- 
Uுு காகாமாராவாரெஷு ero 

வவவவ . 
குலஸீ யெ நிகரகவி தெகரதவி ஹாஜிரம் 1 
( இதன் பொருள் .) வெள்ளிக்கிழமை , ஞாயிற்றுக்கிழமை 
முதலிய விலக்கப்பட்ட தினங்களிலும் , துவாதசியிலும் , ஐந்து 
பர்வ தினங்களிலும் , எவர்கள் துளசியைக் கொய்கின்றார்களோ, 
அவர்கள் விஷ்ணுவினுடைய சிரசைக் கொய்கின்றனர் என்பதாம் 

கரா நீத . வடா நீத . மூளை நிவதிதா தயா. ! 
ணாக உலா நீத வவது வாஷ வ o 

த , ஜெசு ! ஆரோ 
ெெதவ- ஜா வெசு வா வஜா நிஷா ஒவெசு !! 

( இதன் பொருள் . ) கையில் கொண்டுவரப்பட்டதும் , ஆடை 
யிற் கொண்டுவரப்பட்டதும் , பூமியில் விழுந்ததும் , ஆமணக்கு 
எருக்கு இலைகளில் கொண்டுவாப்பட்டதுமான பத்திரமும் , புஷ் 
பமும் பழவகையும் விலக்கத் தகுந்தன . கவனிக்காது கொண்டு 
வரின் பூஜைக் உபயோகப்படா என்பதாம் . 
பஞ்ச பர்வத்திற்கு வசனம் , 

கஷவை ணீ ரவிலை.க 38 | வவவ 
வாணி வொகா நி நி விலாஸவெளி ஷிஃ || 

இதன் பொருள் மேலே கூறப்பட்டிருக்கின்றது . ( 118 ) 
( அ - கை .) 

திகாக்கினியை தியானிக்கும் முறை 
கின்றார் . 

சுழி . ெெவளிகா ஹூரெகஹ Jடிய க 
அத J20 லவாலமே நய நா 
தி . 

ஷெ 0 | வலவெகுவாகிஜாவவடி 


வது ) 


UU 


வை 


கூறு 


அவகள் 
வெ 


80 


சைவபூஷணம் 


கககா 


ணய ந உா .5 

3 


. 


கா ந 50 வாகா 1 


கா வா ெகதா யவித பட தயரஜ 
நா அ ய தா தவி.. கரெவலவயே 

( 119 ) இரத்தநிறமான உடம்பும் , ஒரு கழுத்தும் , இரண்டு 
முகமும் , ஆறு கண்ணும் , நான்கு செவியும் , நான்கு கொம்பும் , 
மூன்றுகாலும் , ஏழு நாவும் , ஏழு கையும் , அவற்றின் வலது பக்கத் 
தில் சுருக்கு சுருவமும் ,வேலும் , ஜபமாலையும் , இடது பக்கத்தில் 
குந்தாயுதமும் , விசிறியும் , நெய் பாத்திரமும் உடையதாகவும் , ஆ 
ட்டின் மேலிருப்பதாகவும் தியானிக்க வேண்டுமென்று சிவாக 
மத்திற் சொல்லப்பட்டிருக்கிறது . 

( 119 ) 
( அ.கை.) சிவாக்கினியை தியானிக்குமுறை கூறுகின்றார் . 
யாபெல் 

பவெவதால் நல 
வல ஜவார்க Uுவஜா ஹ va ஹித. ெெவ 

ஊயடாவெ ால நாகு யௗ 
க.நகாடியாவது மிரணாயிகா : உகழக 

வாஸ மாபாடியத வா . அவாடி MO 1 
( 120 ) சிவந்த திருமேனியும் , பத்மாசனமும் , சிவகுமார 
னாகையால் ஐந்து திருமுகங்களும் , பத்துத் திருக்கரங்களும் 
உடையதாகவும் , நடுமுகத்தில் காகைமுதலிய மூன்று நாக்கும் , 
மேற்கு முதலாகிய நான்கு முகங்களில் , இரண்யன் முதலிய 
நான்கு நாக்கும் இருப்பதாகவும் , இரண்டு பாதங்களும் , பாலவய 
தும் உடையதாகவும் , முகங்கள் தோறும் , மூன்று கண்களிருப்ப 
தாகவும் , அல்லது ஒரு திருமுகமும்: நான்கு திருக்கரங்களும் 
உடையதாகவும் , அந்தத் திருக்கரங்களில் சத்தியும் , ஜபமாலையும் 
அபயமும் , வரப்பிரசாதமும் , உடையதாகவும் , சிவாக்கினியை தி 
யானிக்க வேண்டும் . 

பாலவயதாகத் தியானிப்பதற்குப் பிரமா 
ணம் . காமிகம் :: 

வா வ வ ஷாயா - சுவவெ - யௌவ 
50 | தீக்ஷாயா வாாவது தெயாமொ வரிகள் ! 

( இதன் பொருள் . ) பிரதிஷ்டாகாலத்தில் விருத்தரூபமாக 
வும் , உத்ஸவகாலத்தில் யௌவனரூபமாகவும் , தீக்ஷாகாலத்தில் 
பாலரூபமாகவும் அக்கினிபைப் பாவிக்க வேண்டு மென்பதாம் . 


தமிழ் வியாக்கியானம் . 


81 


1 ! கஉகா 


ஏழு நாக்கு உண்டென்பதற்குப் பிரமாணம் 
கூறுகின்றார் . 
" இலவாமிஜிஹாஃ கிரு ஸுவ வா 
கி வ வாவெ ) 

இள வெளிய 
J ஷாய வாவா | ரகொடிமாவெல , வெ 
ஹிரணா வெ கிரகா கநகா கிரவா 

( 121. ) சக்தை , கதகை , பகுரூபை , சுப்பிரபை , கிருஷ்ணை , 
அதிரக்தை , ஹிரண்யை , என எழு நாக்குக்கள் அக்கினிக்கு 
ண்டு , அவற்றுள் , கிழக்கு முகத்தில் சுப்பிரபையும் , தெற்குமுக 
த்தில் கிருஷ்ணையும் , வடக்குமுகத்தில் ரக்தையும் , மேற்குமுகத் 
தில் ஹிரண்பையும் , என்றறிந்துகொள்க . நடுமுகத்தில் மூன்று 
நாக்குஞ்சேர்த்து ஐந்து முகங்களிலும் ஏழுநாக்குக்கள் உண்டெ 
ன்பது கண்டுகொள்க . 

இவ்வாறறிந்து அக்கிநிகாரியஞ் செய்ய 
வேண்டும் .. 

( 12 ] ) 
( அ - கை .) ஓமஞ்செய்வதற்குரிய முத்திரையைக் கூறுகின் 
றார் . 


| கஉஉ 


200 


த- ஹொ 8ெ நிஜக்ஷஹலா 

நாளாவனழா JFுவெண | 
கஷஸகெ.ந க நிஷிகா 

ுவொவ தெ தஜ. நிகா வ 38 
{ 122 ) தனது வலதுகையின் அணிவிரல் கட்டைவிரல்க 
ளால் சுருவத்தைப் பிடித்துக்கொள்ளல் வேண்டும் . சுண்டு விரல் 
குறுகினதாகவும் சுட்டுவிரல் நடுவிரல்கள் உயர்ந்து மிருக்கவேண் 
டும் , இது ஓம்முத்திரையாகும் . 

( 122 ) 
( அ - கை ) ஓமத் திரவியங்களைக்கொண்டு ஓமஞ்செய்யும் மு 
றையை மூன்று சுலோகங்களாற் கூறுகின்றார் . 
பாஜா ) விவங்கெரு ஜஹயாக 3 

ஐ . வாணி நாகவெ.நவ உயி உதவயி 
க லாஜ . தயா வாய்வ o i rr க்ஷௌ வழிகள் 
ஹவாவயி வயவ வவக லக்ஷம் 
வஸலவெ .த- பயாலி . வா . உ s S3 WAR ! 
11 


82 


சைவபூஷணம் 


மறுத 


மயஹாத 


கா 


களு மாலஜி.த . 

வது TOD ஓய 

காயகம் 
ஷி நாரை நா 3 வ வம்புவிக. ஓ 
யாயாவன 

ணயம் | மாயா அணொவ த 
உலகவண வடிய ஸிவசு நாசி 
கொகதி வா நிஷவாண வ JE " 
ஞாபெனாதாஸTr வண 

காஷா தாபலாவி வதாகெெயவ | 
ஹொ தவ ாைதி யவாஜி பாவ 

8 உாத வணவ . கினா ஹொவையா: || 


2 ) 


பகஉரு 


( 123-124-125 . ) சகல ஒமத்திரவியங்களையும் , ஓமத்தில் 
உபயோகிக்கு முறை வருமாறு: சம்பா நெல்லு , அரிசி , பயர் 
உழுந்து , கடலை , துவரை , அவரை , கடுகு , கொள்ளு முதலியவற்றை 
ஐந்து விரல்களால் ஆகுதி செய்ய வேண்டும் . எள்ளை மிருகீ முத் 
திரையினாலும் , தயிரை குவித்த கையினாலும் , ஆகுதி செய்ய 
வேண்டும் . பொறியை ஒரு பிடியால் ஓமஞ்செய்ய வேண்டும் . 
பாயசம் , பால் , தேன் முதலிய திரவகத்திரவியங்களனைத்தையுஞ் 
சுருவமென்னும் பாத்திரமெவ்வளவு கொள்ளுமோ , அவ்வளவு 
பிரமாணம் சுருவத்தாலும் , இன்னும் ஏனைய தின்னும் பொருள் 
களை அவை எவ்விதம் இருக்குமோ அவ்விதமே ஒரு பலப்பிரமா 
ணம் பர்வாக்களாலும் , அன்னத்தை ஒரு கவள அளவாகவும் ,, 
பழவகை அனைத்தையும் நாலங்குல அளவாகவும் , கிழங்குவகை 
அனைத்தையும் முஷ்டிப்பிரமாணமாகவும் , பணியாரவகையனைத் 
தையுஞ் சிறிதாகத்துண்டு செய்தும் சந்தணத்தைக் கடலை அளவா 
கவும் , வெல்லம் குங்கிலிய முதலானவற்றை இலந்தைப்பழ விரை 
அளவாகவும் ஓமஞ்செய்ய வேண்டும் . நெய்யை 

ஒரு கழஞ்சி 
அளவா கவும் , சமித்து , கரும்பு , விறகு , கொடி என்னுமிவற்றை 
ஒருசாண் அளவாக பதாக முத்திரையினாலும் ஓமஞ்செய்ய வேண் 
டும் . 

அன்ன முதலியவற்றை சங்க முத்திரையினால் ஓமஞ் செய் 
யவேண்டும் . 

( 123-124-125 .) 
( அ - கை ) ஓமஞ்செய்வதா லுண்டாம் பலனை இரண்டு சுலோ 
கங்களாற் கூறுகின்றார் . 


தமிழ் வியாக்கியானம் . 


வயலா 


தந 


மொவ 38 

தெ . ஹவெய 
லிதாதொ 

யலொஉயா வலவ_3 J லிரளூகவ 
ெெலாஞாநி ஞாெெஜய் - ஃ ! வித லாக 
ஜாக்ஷெெத -யு நாஹீஷ ஹி காரெெஜ : 
கௌெெவவடாஸ T- வசுவிதெ 

வா ) 
தா தாவ தம் !! 


வா 


QRD 


11 கஉகூ 


கனாயெக 


1 கஉஎ 


சுலவொெெஜ.ந .J- வ ) தா - J உவயவ ) " 
ஹி நீலொத ஜெ.தீ 

ெெகாவஹொதொ இ 
23 வா வொயிாோதெ வொணெ 
வ J- ஷி நிவாரண வ வ " நஷ ரஷ யொ வெ 
தெவெல : தவாவலஉா FM 
வாராது ஜ.நாது ! 
( 126-127.) பாலினால் ஓமஞ்செய்தால் பசுக்களுண்டா 
கும் . பசுவின் நெய்யால் ஓமஞ்செய்தால் , மகத்தான ஐசுவரிய 
முண்டாகும் . சருக்கரையால் ஒமஞ்செய்தால் கீர்த்தியுண்டா 
கும் . தயிரினால் ஓமஞ்செய்யின் எல்லா விருத்தியுமுண்டாகும் . 
அன்னத்தினால் ஓமஞ்செய்யின் வசியமும் , திவ்யான்ன முதலிய 
சுகபோஜனமு முண்டாகும் . பொறியினால் ஒமஞ்செய்யின் அ 
துவுக் கீர்த்தியைத்தரும் . எள்ளும் , அரிசியுங்கலந்து ஓமஞ் 
செய்யின் அதிக தனமுண்டாகும் . தேனினால் ஓமஞ்செய்யின் 
நினைத்த காரியம் சித்தியாகும் . குங்குமப்பூவினால் ஓமஞ்செய் 
யின் திவ்ய வஸ் திரமுண்டாகும் . வெள்ளை வெற்றிலையாலும் பா 
க்காலும் ஓமஞ்செய்தால் நல்ல ரூபமும் கவிதையுமுண்டாகும் . 
தாமரை புஷ்பத்தால் ஓமஞ்செய்யின் ராஜ வசியமுண்டாகும் . நீ 
லோத்பல புஷ்பத்தால் ஓமஞ்செய்யின் ராஜஸ்திரீ வசியமாவள் . 
ஆம்பலினால் ஓமம் செய்தால் மந்திரி வசியமாவுன் . அரசின் சமித் 
து முதலியவற்றால் ஓமஞ்செய்யின் பிராமணர் முதலியவர் வசிய 
மாவர் , வறள்வஞ்சியினால் ஓமஞ்செய்யின் மழை விட்டுப்போகும் . 
நீர்வஞ்சியினால் ஓமஞ்செய்யின் மழையுண்டாகும் . புத்தளி 
முதலியவற்றால் ஓமஞ்செய்யின் எல்லாம் வசியமாகும் . இவ்வா 
று ஓம்பலன் அறிந்து கொள்க . 

(126--127 ) 


சைவபூஷணம் . 


ஆ 


வ 


கஉஅ 


வி 


( அ - கை ) ஓமத்திரவியம் பதினெட்டின் பெயரைக் கூறு 
கின்றான் : - 

சூஷாவிய க3 ராஜபஉயிவாலாஜா காயடாம் 
உாவ வருவாரா லயை நீவாரா ஜாஷொ 
யவஃ உகஷாராக தி ெந வரணா லாய - 
ஹ ஹொளொவி த . வாணீஹ வவவவவி 

வெவொஜ உல யக: 
( 128 ) ஓமத்திரவியம் பதினெட்டாவன : விறகு , நெய் , 
பால் , தயிர் , துவரை பொறி , கடுகு , சமித்து , பயர் , பணியாரம் . 
வெல்லம் , பொறிமா , தேன் , குழைச்செந்நெல் , உழுந்து , சம்பா 
நெல் , எள்ளு, சருவாகிய அமுது என்பன . வை தவிர ஏனைய 
பதார்த்தங்களும் ஓமத்திற்காகும் . இவ்வாறு ஓமத்திசவியம் அ 
றிந்துகொள்க. 

( 128 ) 
( அ - கை .) அக்கினியினுடைய அவயவத்தைக் கூறுகின்றார் 
காஷயயது 

தவ வலஜி த ய 3 நா 
வாய ரக கிஹிகவ ஜூ த . யழிய நயோமார் 
ஜு உா வெஃவாக வாயிவணெ 
ஹுதாயதிஉமாரை நாபெலா ஐவெசு வா 
ணெவோயொலிராவவி தயா மொவோ 
யால் UTMO | 

( 129 ) ஓமஞ்செய்யும் அக்கினி குண்டத்தில் விறகாக இரு 
க்குமிடம் செவி . அதில் ஓமஞ்செய்தால் வியாதி யுண்டாகும் . 
புகையாக இருக்குமிடம் மூக்கு . அதில் ஓமஞ்செய்தால் துக்க 
முண்டாகும் . சிறிது எறிகிற்யிடம் கண்கள் . அதில் ஓமஞ்செய் 
தால் தான் இருக்கும் ஊருக்கு அக்கினியினால் கெடுதல் உண்டா 
கும் . தணலாயிருக்குமிடம் சிசசு . அதில் ஓமஞ்செய்தால் துக்கம் 
நேரிடும் . ஆகையால் அக்கினியினுடைய சுவாலையாகிய சிகை 
யில் ஓமஞ்செய்ய வேண்டும் . 

( 129 ) 
( அ - கை :) அக்கினி லக்ஷணத்தைக்கொண்டு சிஷ்யனுடைய 
சுபாசுப லக்ஷணம் அறியும்படி நான்கு சுலோகங்களாற் கூறுகி 
ன்றார் . 


கஉகா 


தமிழ் லியாக்கியானம் . 


85 


வா 


வ 


HEROR 


தண நா வ 


கணாத வறாமலுல 
தள 

லுவது 

யஜ நாக வாழி 
விெெஹாெெவலவி ஜெ பொய் வவணபவ 
ரஜிஜாஜா யனொணெ ! விஹாநீதி ஷலெவ த 
து நவ ண லெயெகாடி 

பயா ந : 
கதயொடிபாவியா மயாலிவா வங்யா ! 

ஊது உதவிய: வ wு நர்தொ 
ண பாலி தல யாழிஜனா க்ஷண ) 
ஹாஷிதாமக | வாவெ ) கயிதா ஹி விஷக 
9. காலொதெரொநெகயாபொகாபலாது .தக 
விருவௌ ஷொகாஹெெயதாவ . 
வ ஐவேத 
ஓம ருவயெ தொவெ 
க ) கவெ சாவாயிநெடிகொ ஹி வா 
ப விஷாமயகொ ரொட ஓலாஜிவெ பவம் 
யதொ ஐ 8 கிவெசு ஹீவெபுவி : கவதெஓண_ 
வெயிநி வா ஒவெ _ தி வெசு ஓ அணாவ 
ஹொ நிஷ & R 


H கங்கா 


ம 


பககஉ 


காகா 


வய காசிவபெரு , கொவவ பொ வஹிய 
வி ஆாகுஹொவீணாகணிதெநெல யதி ஹ 
வாசு ஏதாவீ ஹவெசு ! கவ ராமாவது 
நாஜிஸாவௗ வஹௗ லீ தஜிவாவா 
யொதாவாரமொ யதி யநீ ய ஸிதபெல 
% .] வம் 

( 130--133 ) குண்டத்தில் அக்கினியிலக்கணம் ஆறு வகை 
யாகக் கூறப்படும் . அவையாவன , வர்ணம் , சப்தம் , கந்தம் , 
சுவாலை , தூமம் , ஈரணம் எனபன . அவற்றுள் , வர்ணமாகிய நி 
றம் பதினொரு வகைப்படும் . சப்தம் ஐந்து வகைப்படும் . கந்த 
மாகிய பரிமளம் பதின்மூன்று வகைப்படும் . சிகையாகிய சுவாலை 
ஐந்து வகைப்படும் . தூமமாகிய புகை , நான்கு வகைப்படும் . * 
ரணமாகிய கதிபேதம் பன்னிரண்டு வகைப்படும் . ஆக இவ்வாறு 
அக்கினி இலக்கணம் ஐம்பது வகைப்படுமென அறிந்துகொள்க. 


86 


சைவபூஷணம் 


வ 


இவ்வாறு தீப்தாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது . 

காலோத் 
தரம் என்னும் உபாகமத்தில் இன்னும் விரிவாகச் 

ன்னும் விரிவாகச் சொல்லப்பட்டி 
ருக்கின்றது . 

இனி சிஷ்யலக்ஷணம் அறியுமுறை வருமாறு : - பிராமணக் 
கொலை , ஆசிரியக் கொலை , குருவின் மனைவியைப் புணர்தல் , பசு 
வைக் கொல்லுதல் , செய்நன்றி மறத்தல் , கள் குடித்தல் என்னும் 
இந்தப் பாவங்களைச் செய்தவனுக்கு அக்கினி கருமை நிறமுடை 
யதாயிருக்கும் . பூமியைத் 

யைத்திருடினவனுக்கு அக்கினி அசுத்த 
வாசனையுடையதாயிருக்கும் தன்னுடைய தலைவனைக்கொலை செ 
ய்தவனுக்கு அக்கினி பிண வாசனையுடையதாயிருக்கும் . மகளி 
ரைக்கொன்றவனுக்கு அக்கினி பிரமித்தலையுடையதாயிருக்கும் . 
சுவர்ணத்தைத் திருடினவனுக்கு அக்கினி நடுங்கும். சிசுக்கொலை 
செய்தவனுக்கு அக்கினி துடிக்கும் கருப்பத்தைக் கெடுத்தவனு 
க்கு அக்கினி காந்தியில்லா திருக்கும். இவ்வாறன்றி , உச்சித்தி 
லத முதலிய புஷ்பத்தின் நிறம்போலும் , இந்திரகோபப் பூச்சியின் 
நிறம்போலும் , அக்கினி சிவந்திருந்தால் தீக்ஷை பெற்றுக்கொள் 
பவனுக்கு மிகுந்த நன்மை உண்டு. கற்பூரம் , அகில் , சந்தனம் , 
கஸ்தூரி முதலிய நல்ல வாசனையுண்டாயின் சிஷ்யன் சுகியாயிருப் 

வீணை முதலிய இனிய சப்தமுண்டாயின் சிஷ்யன் இம் 
மையிலும் மறுமையிலும் உத்தமனாக இருப்பான் . அக்கினியின் 
சுவாலையானது கிழக்கு , வடக்கு , மேற்கு , தெற்கு , நடு என்னும் 
இந்தத் திக்குகளில் சாய்ந்திருந்தால் சிஷ்யன் பெரிய தனவானாக 
இருப்பான், புகை வெளுத்திருந்தால் சிஷ்யன் இராஜாவாக 
ருப்பான் . அக்கினியினுடைய குறிகளைக்கொண்டு சிஷ்யனுடைய 
இலக்கணங்களையறிந்து , நல்லாசிரியன் , சிஷ்யனுக்குத் தீக்ஷை 
செய்துவைக்க வேண்டும் . அக்கினியின் குறிகள் பொல்லாத 
னவாயிருந்தால் பிராயச்சித்தஞ்செய்து தீக்ஷை செய்துவைக்க 
வேண்டும் . 

( 130-133 ) 
( அ - கை ) பஞ்சாசன இலக்கணம் இரண்டுசுலோகங்களாற் 
கூ ... கின்றார் , 


பான் . 


தமிழ் வியாக்கியானம் 


87 


கஙசா 


உகரைல நவணிகங 


உ 0 
8 


கக நா 


ப.ஷொராவ நவகவயதொz 30 தி கொ 
ணதத : வி . ஹாவ தாரு க தடிவா த 2 
2 பொமாலை நா | வ வ J3 யொ ஷ 3200 
பாநெ து ஸி , ஹா N ந வா நது வடவா நாஷி 
யஜந வா நு ஹெ நி2_னா 0 
க 

வாேெலா நாவல நாதம் 
தயாரிணாக ) நதக ஹரயொ ய8_விவா 
வாடி. ந. | கராக உயியவே யௌ மவோ வ 

உஉாக்கணி_காபொதலா ந நுகணி கா 
து வி 320 வயூாகொமஜெ உலிபு 50 4 

( 134-135 ) சம்புவாகிய ஸ்ரீ மகாதேவருக்கு அனந்தாச 
னம் , சிங்காசனம் , யோகாசனம் , பத்மாசனம் , விமலாசனம் என 
ஐந்து ஆசனங்கள் உண்டு . அவற்றுள் அனந்தாசனம் மூன்று 
கோணமுடையது . சிங்காசனம் நான்கு கோணமுடையது . யோ 
காசனமும் நான்கு கோண முடையது பத்மாசனம் வட்டமாக 
விளங்குவது , விமலாசன 

சனம் ஆறு கோணமுடையது . இந்தப் 
பஞ்சாசனங்களுள் , அபிஷேக சமயத்தில் அனந்தாசனம் , சிங்கா 
சனம் இரண்டும் பூஜிக்க வேண்டும் . பரிவட்டம், உத்தரீயம் , திரு 
வாபரணம் , புஷ்பம் , சந்தனம் முதலியன அணியும் பொழுது 
யோகாசனமும் , பத்மாசனமும் பூஜிக்கவேண்டும் . அனுக்கிரகஞ் 
செய்யும் பூரை சமயத்தில் விமலாசனம் பூஜிக்கவேண்டும் . இவ் 
வாறு பஞ்சாசனம் பூஜிக்கு முறை அறிந்துகொள்க. இந்தப் பஞ் 
சாசனமும் சிவாசனத்துள் அடக்கமாகும் . எவ்வாறெனில் , 
தாரசக்திமுதல் அனந்தார்ச்சனை முடிவாக அனந்தாசனம் . தர்ம 
முதல் ஊர்த்துவச்சதந முடிய சிங்காசனம் . கந்தமுதல் கிரந்தி 
முடியயோகாசனம் . உபதள முதல் கர்ணிகைவரை பத்மாசனம் 
கர்ணிகை விமலாசனம் என்க . இவ்வாறு ஐந்தாசனமுஞ்சிவாசன 
த்துள் அடங்குமுறையை அறிந்து சிவபூஜை செய்ய வேண்டும் . 
யோகஜம் என்னும் சிவாகமத்தில் இவ்வாறு ஆசன இலக்கணம் 
சொல்லப்பட்டிருக்கின்றது . 

( 134-135 ) 
( அ.சை. ) சோடசோபசாரத்தைப்பற்றி கூறுகின்றார் . 


1 


88 


சைவபூஷணம் . 


கரு.சு 


வொகா ஷொலயாவதாரமணநா பொது 
31 உள தய வொ உசாவவே. நளூ தடியொ 
வலா நால நாவா ஹ o ! , மயாக ) 

நிவெடி நஜி 
தடியொ ய தீவா தீதெவாவு 
கொடிகள் வராமவெ )-ய அணாவ - co || 

( 136 ) சிவார்ச்சனைக்குரிய உபசாரம் பதினாறு வருமாறு : 
பாத்யம் , ஆசமனீயம் , அர்க்கியம் , துவார பூஜை , அபிஷேகம் , 
ஆசனமூர்த்தி மந்திரத்தால் அருச்சித்தல் , ஆவாகனம் , சந்தன 
முதலியன சமர்ப்பித்தல் , நைவேத்தியஞ் சமர்ப்பித்தல் , தூபஞ் 
சமர்ப்பித்தல் , தீபஞ்சமர்ப்பித்தல் , நித்தியாக்கினி காரியம் செய் 
தல் , திருக்கத்தில் சுளுகோதகத்தை (உள்ளங்கை ஜலத்தை ) 
வார்த்தல் , தோத்திரஞ்செய்தல் , பராமுகார்க்கியக் கொடுத்தல் , 
சண்டேஸ்வர பூஜை என உபசாரம் பதினாறுங்கண்டு கொள்க . 

( அ.கை ) இனி பஞ்சோபசாரத்தைப் பற்றிக் கூறுகின்றார் 
ககொஎவைறெது மயக ப்வா -- ஜெ வாஞாடியம் 
வாயி வாடி உயஉசு . விவிதா வ வலை . 
வொய ஷா பணி | வாலெஜவல வனவ 
ரோஷ0 யவா யொவாளரா வணா மீதா 
வா நாவ உசெ வநொவவாராவே J தா : 4 கஙளா 

( 137 ) கிழக்கு , மூலம் , பலம் , சந்தனம் , புஷ்பம் , அமுது 
முதலாயின பார்த்திப் ( பிருதிவி ) உபசாரம் . பால் , தயிர் , திரு 
மஞ்சனம் , சர்க்கரை , வஸ்திரம் முதலியன ஜலமயமான 
சம்` நெய்த்தீபம் , ஆபரணம் , ரத்தினம் முதலியன அக்கினி சம் 
பந்தமான உபசாரம் . தூபம் , சாமரம் முதலியன வாயுசம்பந்த 
மான உபசாரம் . மணி , கீதம் , முகவீணை முதலியன ஆகாச சம் 
பந்தமான உபசாரம் . இவ்வாறு பஞ்சோபசாரங்கண்டு கொள்க . 

( அ " கை ) - மாசபூஜாவிதியைப்பற்றிக் கூறுகின்றார் . 
லலாஹல ஜ.ந. ஹி 8ு நா தெ 

தவக்கவக . எ.03_5 if ஒயில் ஜ.நா. 23 


உபசா 


AN 


ஷெ ) 


தமிழ் வியாக்கியானம் . 


89 


நக ெெவதெ ந y : ந. | ஜெவெலா வல 
தயல் புவி பெ cr ர வதா பாவணெவாச 

வஜிஷெ வராளுபஜ ந , தீவாவ நா கா திபுகொ 
( 138 ) பன்னிரண்டு மாசத்திற்கும் மாசபூஜை வருமாறு 
மார்கழி மாதத்தில் நெய்யபிஷேகம் . தை மாதத்தில் தேனபி 
ஷேகம் . மாசி மாதத்தில் நெய்க்கம்பளம். பங்குனி மாதத்தில் 
வடிக்கட்டின பசுந்தயிர் . சித்திரை மாதத்தில் மருக்கொழுந்து , 
வைகாசி . 

மாதத்தில் சந்தனம் . ஆனி மாதத்தில் முப்பழம் . ஆடி 
மாதத்தில் திரட்டிப்பால் . ஆவணி மாதத்தில் எள்ளுஞ்சர்க்கரை 
யும் . புரட்டாசி மாதத்தில் பணியாரம் . ஐப்பசி மாதத்தில் சம்பா 
அன்னம் . கார்த்திகை மாதத்தில் தீபவரிசை . இவ்வாறு பன் 
னிரெண்டு மாசத்திலும் மாசபூஜை செய்ய வேண்டும் . ( 138 ) 

( அ - கை . ) இரத்தலிங்கம் எட்டு விதமென்று கூறுகின்றார் . 
வி . Do T தஜஷபாவ யதொவஜராதனாணிக ஜெ 
ெெவல் 1-0 ஊகவ வாகஜ நிதே 

ெெநனாளு 
மொஉெக | UT ) " ஹெஹ திது 

வித விகயிக. 
துக்ஷப ஸ்ரீ கா பெஷலிஸகவா வித 

விலகவொ மவ உாநி க காக . || 
( 139.) இரத்தலிங்கம் எட்டு விதமாகும். அவையாவன 
வச்சிரலிங்கம் , மாணிக்கலிங்கம் , வைடூரியலிங்கம் , ஸ்படிகலிங்கம் , 
பவளலிங்கம் , இந்திர நீலலிங்கம் , கோமேதகலிங்கம் , மரகதலிங் 
கம் என்பன . இந்தலிங்கங்களுள் , வச்சிரலிங்கத்தைப் பூசித் 
தால் சத்துருஜயமுண்டாகும் . மாணிக்கலிங்கத்தைப் பூஜித் 
தால் ஐசுவரியமுண்டாகும் . வைடூரியலிங்கத்தைப் பூஜித்தால் 
நல்லபுத்திரன் உண்டாவன் . ஸ்படிகலிங்கத்தைப் பூஜித்தால் 
சகலவிருத்தியுமுண்டாகும் . பவளலிங்கததைப்பூஜித்தால் சகல 
வசியமும் உண்டாகும் . இந்திர நீலலிங்கத்தைப்பூஜித்தால் தனம் 
உண்டாகும் . கோமேதகலிங்கத்தைப் பூஜித்தால் அழகுண்டா 
கும் . மரகதலிங்கத்தைப் பூஜித்தால் நல்லபோகமுண்டாகும் . இ 
வ்வாறு சிந்திபலீசுவமென்னும் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக் 

( 139 ) 
12 


லத 


பகங்கா 


கின்றது . 


சைவபூஷணம் . 


wo 


கச OR 


( அ - கை .) உலோகலிங்கம் எட்டுவிதமென்று கூ அகின்றார் . 
வி.மஹாஷ விய , ஹி ஜொ ஹஜ நித . 

ெெஹ3 . தயா 
பாஜத . தா . காவ ஜராக ரவிதா ெெவல 
தவமாயலா ! 

லவ உாஜ வத 
காவிஜ நவிமெஷாஹியாவாபு நா 

வாய 83 
தயவ நலஜா நீதாஹவிக்ஷாம 8ெ 4 
( 140.) 

உலோகலிங்கம் எட்டு விதமா கும் : அவையாவன , 
சுவர்ணலிங்கம் , வெள்ளிலிங்கம் , செம்புலிங்கம் , வெண்கலலிங் 
கம் , துத்தநாகலிங்கம் , ஈயலிங்கம் , அரக்குலிங்கம் , இரும்புலில் 
கம் என்பன . இந்தலிங்கங்களுள் , சுவர்ணலிங்கத்தைப்பூஜித் 
தால் சம்பத்துண்டாகும் . வெள்ளிலிங்கத்தைப்பூஜித்தால் அா 
சாக்ஷியுண்டாகும் . செம்புலிங்கத்தைப்பூஜித்தால் நல்லபுத்திரன் 
உண்டாவன் , வெண்கலலிங்கத்தைப் பூஜித்தால் ஜனங்களுடைய 
விரோதமுண்டாகும் . துத்தநாகலிங்கத்தைப் பூஜித்தால் , உச்சா 
டனமுண்டாகும் . ஈயலிங்கத்தைப் பூஜித்தால் வியாதியுண்டாகு 
ம் . பித்தளை லிங்கத்தைப் பூஜித்தால் ஆயுள் உண்டாகும் . இரும்பு , 
லிங்கத்தைப் பூஜித்தால் மரணமுண்டாகும் . இவ்வாறு உலோக 
லிங்கங்களும் அவற்றைப் பூஜிப்பதாலுண்டாம் பலன்களும் அறிந் 
து கொள்க . 

( 140 ) 
( அ - கை ) க்ஷணிகலிங்கம் 

க்ஷணிகலிங்கம் பதினாறுவிதமென்று மூன்று 
சுலோகங்களினாற் கூறுகின்றார் . 

வி.மாநி க்ஷணிகாநி ஷொலைவியா ந தாவிதொ 
வாகாவி.ம . தண் 3 வி.மயே காநிதியதா 
மொயே 1 லொஜொ. நவ நீ தஜ . வ வஜவெஷெ 
வாந ந க வ.கா ஓவலாக்ஷெ ஸு 3ரவிகா உ 
ஜன தெடவவo காணெ ! 

" ஆ -கு 3கியசு 8 - கி ஜு 
க பாகாய ஜாதவி ரொமடி J3 தா 

லௌ 
வெடிவ ஷிவமாம் ச தாடி வேவலவகோ 


ந 


வலாத்தனம் 


தமிழ் வியாக்கியானம் . 


து 


கர் 


[{ சக 


ஹொமம் வ.கொமாலா 8 " 2 ) M ணா 
விசிதி யக ஜாவெஷு யஜெக. || 
வொகெஷ : க்ஷணிகெஷு ஓஸுரஸலே 

) 
2 ) . த ய ெெவபக் க . வி .00 தய ைெள.க. 
ஹி ந J வதெவாக வாயி -2 வ , சொபே . ! 
யக நவ விரு வ . ெெவஷன் வாரா 
ஐ . வயாவி 

வ உ க வல ெநானா 
றெ உ மௌ .20 தய ! 

( 141-142-143 :) க்ஷணிகலிங்கம் பதினாறு வகைப்படும் 
அவையாவன , மணல்லிங்கம் , அரிசிலிங்கம் , அன்னலிங்கம் , மண் 
லிங்கம் , கோமயலிங்கம் , வெண்ணெய்லிங்கம் , பழலிங்கம் , மாவு 
லிங்கம் , சந்தன லிங்கம் , தெற்பைலிங்கம் , விபூதிலிக்கம் , உருத் 
திராக்கலிங்கம் , புஷ்பமாலாலிங்கம் , சர்க்கரைலிங்கம் , அப்புலில் 
கம் , தளிர்லிங்கம் என்பன இந்தலிங்கங்களுள் , மணல்லிங்கத் 
தைப்பூஜித்தால் முத்தியுண்டாகும் . - அரிசிலிங்கத்தைப் பூஜித் 
தால் போகமுண்டாகும் . அன்னலிங்கத்தைப் பூஜித்தால் ஆயுள் 
உண்டாகும் . மண் லிங்கத்தைப் பூஜித்தால் ஆத்மசுத்தியுண்டா 
கும் . கோமயலிங்கத்தைப் பூஜித்தால் வியாதியில்லை. வெண் 
ணெய்லிங்கத்தைப் பூஜித்தால் சரீர-திடமுண்டாகும் . பழலிங்க 
த்தைப் பூஜித்தால் சௌக்கியமுண்டாகும் . மாவுலிங்கத்தைப் 
பூஜித்தால் இஷ்டசித்தியுண்டாகும் . சந்தனலிங்கத்தைப் பூஜித் 
தரல் வீரியமுண்டாகும் . தெற்பைலிங்கத்தைப் பூஜித்தால் தே 
ஜசுஉண்டாகும் , விபூகிலிங்கத்தைப் பூஜித்தால் பாக்கியமுண் 
டாகும் . ருத்திராக்கலிங்கத்தைப் பூஜித்தால் பாவம் நீங்கும் . 
புஷ்பமாலா லிங்கத்தைப் பூஜித்தால் உருத்திரசாரூப்பியபோகம் 
உண்டாகும் , சர்க்கரைலிங்கத்தைப் பூஜித்தால் சந்தோஷமுண் 
டாகும் . அப்புவிங்கத்தைப் பூஜித்தால் சாம்ராஜ்பமுண்டாகும் , 
தளிர்லிங்கத்தைப் பூஜித்தால் நல்லகுணமுண்டாகும் என்க 
ந்தலிங்கங்களைத்தவிர அணிகலிங்கம் இன்னும் பலவுண்டு . இவ 
ற்றுள் , மணல்லிங்கம் , அன்னலிங்கம் , அரிசீலிங்கம் , என்னும் 
மூன்றும் பிராமணசைவர்கள் பூசித்தற்கு உரியா . மண்லிங்கம் , 


g2 


சைவபூஷணம் . 


கோ மயலிங்கம் , வெண்ணெய்லிங்கம் என்னும் மூன்றும் , க்ஷத்தி 
ரியசைவர்கள் பூஜித்தற்கு உரியன . பழலிங்கம் , மாவுலிங்கம் , 
சந்தனலிங்கமென்னும் மூன்றும் வைசியசைவர்கள் பூஜித்தற்கு 
உரியன . 

தெற்பைலிங்கம் , புஷ்பமாலா லிங்கம் , சர்க்கரைலிங்க 
மென்னும் மூன்றும் நான்காவது சைவரான வேளாளர்முதலி 
யோர் பூஜித்தற்கு உரியன. எனையலிங்கங்கள் அனைவரும் பூசித் 
தற்கு உரியனவாதலின் பொது . இவ்வாறு அம்சுமான் ஆகமத்தி 
லும் , காரணாகமத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது . ( 141-142-143.) 

( அ - கை .) பாணலிங்க இலக்கணம் மூன்றுசுலோகங்களாற் 
கூறுகின்றார் . 

வாணவி .23 ஹினா ஸ்ரீ காசிகொ 
கொ யயா வா (வி.ம 3 ஹகூகையை தகவா 
ତତିରୁ துவாணா வகெ , வொரதவர் 
தெந தவவலா துஷொ ஹெலஉாக வாணா 
யாய வ.உ- பொதி சுயி தாம் கொட்ட விபாக ) 
ஸௌ | 
வலவ ஜாவி @ ராஜ ) பொ 93.5ு @ ஜுகாய Uo 
ஜாஜயாகாஜாதெ வலது கெஷுவிக ஜவ 

வா 
ஷெதாநி வகநயாக ! ஜீ பெ வ 
ராவமாதுரா நெவாஉல 
தீஜரொ அவுண வாரிதா. மஹெஷு கமா 


ஸஹ 


வன்" 


பயா 


கூ 


கசச 


ஸு 


மவஜெ காவில் 


பகசடு 


2 


வியா 


ய வு 


ரெவாவிரசுஉ.க்ககாராஜிகா வா - 
க்ஷ தாெடாதததவ நா ஜொஷாஹித் உ.ஷி 
வ ) 

தா . நாநாவண விவஜி_ த பல 
வ v2.J 

கவீ வயொவ உாகா ( ர O விமஹோ 
த 2 . ஹி விஹித லாவாய் - உ Mo !! 

(144-145-146 .) பாணலிங்கத்தின் உற்பத்திவருமாறு : 
பாணாசுரனென்னும் அரசனானவன் , பலசாஸ்த்திரங்களை ம் , 
புராணங்களையும் பெரியோர்கள் வாயிலாகக் கேட்டுவரும் பொழு 
து , ஒருதினம் சிவலிங்கத்தின் மகிமையைக்கேட்டான் . கேட்ட 


பகசர் 


4 


தமிழ் வியாக்கியானம் , 


93 


து முதல் வேறொன்றையும் கேளாமல் சிவபூஜைசெய்யவேண்டு 
மென்னும் அன்பின் மிகுதியால் , சிவபெருமானை நோக்கி அநேக 
காலம் தவம் செய்தான் . அந்தத்தவத்திற்குச் சிவபெருமான் இ 

அவனுக்கு வெளிப்பட்டுத்தோன்றி என்ன வேண்டும் என் 
று அவனைக் கேட்டருள , அப்பொழுது அந்தப்பாணாசுரன் , ஆயி 
எஞ்சிரசும் , இரண்டாயிரங்கைகளும் இருப்பதினாலும் , சிவபூஜை 
செய்ய வேண்டுமென்பதில் மிகுந்த விருப்பம் இருப்பதினாலும் , 
பதினான்குலோகங்களையும் ஆளவேண்டுமென்னும் ஆசையினா 
லும் , பதினான்குகோடி சிவலிங்கம் வேண்டுமென்று கேட்டான் . 
அப்பொழுது , சிவபெருமான் இமயடலைக்குச் சமீபத்தில் உள்ள 
கங்கைக்கரையிலிருந்து தம்முடைய பிரமதகணங்களைக்கொண்டு , 
சிவலிங்கங்களை யெடுத்துவரச்செய்து , ணாசுரனுக்குக்கொடு 
த்து , சிவபூசை செய்யும்படி கட்டளையிட்டுக் கைலாசத்திற் கெழு 
ந்தருளினார் . பின்னர் , பாணாசுரன் அவ்வாறே சிவபூஜை செய்து , 
அந்த அரசபோகங்களையெல்லாம் அநேக கோடி காலம் அனுபவி 
த்து , அதன் பின்னர் சிவபெருமான் திருவுள்ளப்படி அந்தப் 
பதினான்கு கோடி சிவலிங்கங்களையும் ஸ்ரீசைலத்திலும் , கங்கா 
நதியின் மத்தியிறும் , நீலகண்ட நேபாளமுதல் முக்கிய தலங்களி 
லும் , யமுனைந்தியினுடைய மத்தியிலும் , மற்றும் புண்ணிய நதி 
யினுடைய மத்தியிலும் , கன்னியாகுமரியிலும் வைத்தான் . அந் 
தலிங்கங்களுள் , இப்பொழுது காணப்படுவனபல . அவற்றுள் 
உத்தமமானலிங்கம் எனக்கொள்ளத்தக்கது எந்தலிங்கமெனில் , 
ரேகையாகிய கீறலும் , பிந்துவாகிய வட்டமும் , களங்கமாகிய கரு 
ப்பும் , மிகுந்தகனமும் , பலவர்ணங்களகிய சித்திரங்களும் , உச் 
சிக்குழியும் , பருக்கைக்கல்லும் , பக்கத்தழும்பும் , வெடிப்பும் என் 
னும் குற்றங்களில்லாமல் , லிங்கத்திற்கமைந்த ஆவுடையாளுடன் 
நீர்க்குமிழிபோல யெங்கும் உருண்டையாகவும் , கருநாவற்பழம் 
போல் கருப்பாகவும் , பார்வைக்குப் பிரியமாகவும் உள்ளதாய் 
தன்னுடைய ஆசாரியர் கையினாலே தரப்பட்ட பாணலிங்கம் 
த்தமோத்தம்மென்று அறிந்து கொள்க . இவ்வாறு காமிகாகமத் 
திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . 

( 144-145-146 ) 
( அ - கை .) ரசலிங்கமகிமை மூன்று சுலோகங்களாற் கூறு 
கின்றார் . 


91 


சைவபூஷணம் .. 


வரகவா 


உ 


கொவா வாரஉமெளாவி.மஹிே .ந . 
வாத 6 உாக வல கத.தணமே. வை 
வ , ஹதி தடிய-bo 1 - 5 வ v) 29- A , சி.காம் , ெெய 
வ பசுவெப்பு , மெகாயாக ஹொ விலியபா 
3 தாலி தா வலக 

சு.ரவிய 

பாவஜெவ ) வாகாகசா ) 
யாவதி விழாநிஜம.தயெஸிது 

தாவதி வி.மாநிவி. தாநி ! 
ய நாஸியத தருலே 

த 3 வ ) 

வஜா 
வலகக்க கா வலவ_சிஹெவ உதாசா 

கசஅ 
வேறா உ தா உபா 

வா உ வி.வ - ஜா 
நிதி விவ வ வய வ w | -- 
வு ந UT - நராத வணவ 

உமதி மொஹதய - தாய தா நி !! 


தவம் 


147-113-149 .) ரசத்தினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தின் 
பெருமையை வா துளாக மத்திற் கூறியவா து போல் வேறெந்த ஆ 
கமத்திலும் கூறவில்லை . அந்தப்பெருமை வருமாறு : -ரச 
தைத் தரிசித்த அப்பொழுதே சகல பாபங்களும் நீங்கும் . இந்த 
லிங்கத்தை இரண்டு அல்லது மூன்று நாள் பூஜைசெய்தமாத்திர 
த்தில் சகல ஐசுவரியங்களும் வரும் . அந்தலிங்கத்தில் செய்த 
ஒருநாள் பூஜை நினைத்த இஷ்டகாமியசித்தியைக் கொடுக்கும் . 
இன்னும் அந்தலிங்கத்தினுடைய ஒருநாள் பூஜையானது மூன்று 
லோகங்களிலும் எவ்வளவு சிவலிங்கம் உண்டோ அவ்வளவு சிவ 
லிங்கங்களையும் பூசித்தால் எவ்வளவு பலன்களுண்டோ அவ்வள 
வு பலன்களையுந் தரும் . ரசலிங்க பூஜையானது பிராமணக்கொலை 
யாகிய தோஷத்தைப் போக்கும் . அந்த லிங்கத்தைப் பார்த்த 
மாத்திரத்தில் பசுக்கொலை முதலிய மகாபாவங்கள் நீங்கும் . இவ் 
வாறு ரசலிங்கத்தின் பெருமை அறிந்துகொள்க . (147-148-149 .) 

( அ - கை .) சுயம்புலிங்கத்தின் பெருமையை இரண்டு சுலோ 
கங்களாற் கூறுகின்றார் . 

விமாவலி கயா வலபு வி வெ .Jw U 
ததாஜிகெ 
* நனா நதா : வ கவ நவலாக காஜா 

ஆ 


தமிழ் வியாக்கியானம் . 


95 


கரு 


நிரவ கொவொச கில் உபபா 
சு ஜபறிதெ பூஜாவி.மாமதா ஜெயா தெகூ 
வவதுஸும 
நியா நி 3 - நாரை நா ! 
நி 2 -ு ஜவ நிவேஜாயார O v3 ஜாம 
ய O பிறை தத நராவவாக விழித -ளை ல 

, 
2 வாஹயா | கிளா திக தாயிஜாத வாவின் 
ம . தயாஹீதி யசு . நா நாரீதியதலபலூஹிஜா 


5 


வ 


வ 


தவலாச கய ) வண 


3 ) தொ 


||கருக 


--- 


( 150-151 :) சுயம்புலிங்கம் மூன்று வகையாகும் . அவற் 
ன் உற்பத்தி வருமாறு : 

அனந்தருடைய அளவற்றசிரசுகள் 
அசைதலால் காலாக்கினி ருத்திரருடைய கோபாக்கினியில் நின் 
றும் மூன்று தீப்பொறிகள் உண்டாயின . அந்தத் தீப்பொறிகள் 
மூன்றும் நிர்மூலம் , சமூலம் என்பது முதலியபெயரால் மூன்று 
லிங்கங்களாயின . அவற்றுள் , நிர்மூலலிங்கம் ஜலத் துளிருப்பது ,. 
சமூலலிங்கம் பூமியில் மலையை ஆதாரமாகவுடையது . 

இந்தலிங் 
கம் ஆப்தவாக்கியங்களால் அறியப்படும் . ஏனையலிங்கம் மண்மு 
தலியவைகளினின்றும் உண்டாயிருப்பது . இவ்வாறு சுயம்புலி 
ங்கம் மூன்றுவிதமாகும் . இதன்மகிமை பலவாறாக இருக்கு மாத 
லின் எவ்வாறு வருணிக்கமுடியும் . இவ்வாறு காமிகத்தில் கூற 
ப்பட்டிருக்கின்றது . 

( 150-151 . ) 
( அ - கை .) தத்துவம் , மூர்த்தி , பிரபாவம் , என்னும் 
களைக் கூறுகின்றார் . 

ககூம் 3 கிபாய வாலாவ யசு தெயொலி 
தலவாக - லெ தவ , தன் 

நிஷஉ . லகல 
இத காது 3 திபலயொ பொமொ யொஹி 
லஹி வலாவ உதியக லாவா பஜரொம் 
திராத த ஹவிதிரி தி லாணொ 
தெ விழ ஹா 

( 152 ) வாதுளாகமத்தில் தத்துவமென்றும் , மூர்த்தியெ 
ன்றும் , பிரபாவமென்றும் மூன்று வகையாகக்கூறப்பட்டிருக்கின் 
றன . அவற்றுள் , தத்துவம் நிஷ்களரூபமாய் இருப்பது . மூர்த்தி 
சகளமாய் இருப்பது. பிரபாவம் இவ்விரண்டின் சேர்க்கை . மூர் 


உதி 


: வ 


96 


சைவபூஷணம் . 


மாறி 


கருஙா . 


த்தியானது இருபத்தைந்துளிதமாய்ப் பரமசிவனுடைய சொரூப 
மாக இருக்கின்றது . 

( 152 ) 
( அ - கை .) வியக்தலிங்கம் . அவ்வியக்தலிங்கம் , வியக்தாவி 
யக்தலிங்கம் என்னும் மூன்றுலிங்கங்களின் இலக்கணங் கூறுகின் 
றார் . 

வகாவ , கயை உயாக்கஜி.கி தெயா வ வி.மா ஹவெ 
கவ க தத து வளுவி திரிதி 

சாவ " 
தெவிற ஹா 1 சுவ க . விஹ நிஷஉ 0 தவி 

) 
அ வொக பலிவாவாயீத வாமா ? " 
வி . வீஹேபாகாாளு வித ப oll 

( 153 ) . மகேசுவாரிடத்திலிருந்து தோன்றிய சந்திரசேக 
ரர் முதலான இருபக்தைந்து விக்கிரகங்களும் வியக்தலிங்கமா 
கும் . நிட்களலிங்கம் அவ்வியக்தமாகும் . இது சிவன் என்னும் 
பெயருடையது . ஆவுடையாளும் லிங்கமுமாக விளங்குவது விய 
க்தாவியக்தலிங்கமாகும் . இது சாகாக்யமெனப்படும் . சில ஆகம 
ங்களில் ஸ்தண்டில லிங்கத்தையும் வியக்தா வியக்தலிங்கமென்று 
சொல்லப்பட்டிருக்கின்றது . ஸ்தண்டிலமென்பது - தரை . இவ் 
வாறு வாதுளாகமத்திற் கூறப்பட்டிருக்கின்றது . ( 153 ) 

( அ - கை :) இருபத்தைந்து விக்கிரகங்கள் வையென 
ண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

வ y @ 5. தபவாதஉனர் ஜி.த . வ J ஷா 
ஊகொ J ெதா 3.உவெஷவாய வாஉள விக்ஷாட 
ந sj8 : | காஜாரி வாஜிசு ஜய,பரிவர் 
தமவிக கொ ஹப்யாய_வய VT வ 
வோ , ெெகரா தக ) காஉகஃ :) 
வணா ஹக்ாகை - ஹாணள வக வா 

க 
தா ஹரவி_வெவy T ஹவ , வொய நவடு 
பொரை ஹயேசுவாக | ஜூயொவெவ 
வால 
வல நஸி.திரய ஸ்ரீ உக்ஷிணா? திரிதே 

வ . 
வி.ரவவ உவஹிதா.ஜெ வியாதிவி 19 
ஹாஃா 


பானக 


ஸ 


|| கடுச. ] 


வல 


ஹ 


தமிழ் வியாக்கியானம் 


97 


சண் 


க காக | | கருகா 


( 154-155 . ) - இருபத்தைந்து விக்கிரகங்களாவன : - சந்திர 
சேகரர் , உமாசகாயர் , இடபாரூடர் , நிருத்தர் , கல்யாணசுந்தரர் , 
அருச்சுனனுக்குப் பாசுபதாஸ்த்திரங்கொடுத்தவர் , பிச்சாடனர் , 
காலனை உதைத்தவர் , திரிபுரசங்காரர் , சலந்தராசுரனைக் கொன்ற 
வர் , யானையைக் கொன்றவர் , வீரபத்திரர் , விஷ்ணுபாதியாகவு 
டையவர் , உமைபாதியாகவுடையவர் , வேடரூபர் , கங்காளர் , 
டேசுரர் , நீலகண்டர் , மகாவிஷ்ணுவுக்குச் சக்கரங்கொடுத்தவர் , 
விக்நேஸ்வானுக்கு அனுக்கிரகஞ்செய்தவர் , சோமாஸ்கந்தர் , ஏக 
பாதர் , சுகாசனர் , தெக்ஷிணாமூர்த்தி , அக்கினிஸ் தம்பர் என்பன . 
சிவபெருமானுக்கு இன்னும் அநேக விக்கிரகபேதங்கள் உண்டு . 

( அ - கை .) பஞ்சசாதாக்கியத்தைப் பற்றிக்கூறுகின்றார் .. 
வடிவம் 

0 வு வளுயா ஓதி தக பாஷாஷி 
த . வாத வொவெ ) - பவாயை 

து தடி 
நவா? அத்_ வ 3 தஞத | கத 

கத J- வா 
உய விதை 
. ததவலாஉாவ க தெஷா 
ஐ . நவரா நாகைனா நா ஐநா கி யாக சாசு || 
( 156. ) ஐந்து சாதாக்கியமாவன: சில 

வசாதாக்கியம் , அமூர் 
த்தசாதாக்கியம் , மூர்த்தசாதாக்கியம் , கர்த்திருசாதாக்கியம் , 
மசாதாக்கியம் என்பன . இவற்றிக்கு உற்பத்தியும் , சிவம் முத 
லிய பெயர்களும் , ஞானம் கிரியை என்னும் சத்திகளால் ஆயின 
என்றும் , இந்த ஐந்து சாதாக்கியங்களும் லிங்கமும் ஆவுடையா 
ளும் கூடிய கூட்டமென்றும் வாதுளாகமத்திற் சொல்லப்பட்டிரு 
க்கின்றது . 

( 156 ) 
( அ - கை . ) சிவபூஜையின் தாரதம்மியத்தைக் கூறுகின்றார் . 
வஜாயாவி தாரு.த. 
மாகசெவாத J. ஜெயஜ நா கவா 
உா ணை | - தலாவ வணிக தத தொ 
வவலாவவித கக : ஜெ வித, கொழி வி . 
வஜிதி தவி.ம. ததொ -- நிஷல , 1 

( 157. ) தன்னுடைய இருதயகமலத்தில் அந்தரியாகமாகச் 
செய்யும் சிவபூஜையானது எல்லாப்பூஜைகளிலும் மேலானது . 

13 


கர் 


8.தா 


கருஎா 


98 


சைவபூஷணம் 


! 


கின்றது . 


வ 


* 


க்ஷணா 


மண்டலபூஜை , அதினும் அதிகம் . கணிகலிங்கபூஜை, மண்ட 
லபூஜையினும் மேலானது . பழலிங்க பூஜை க்ஷணிகலிங்கபூஜை 
யினும் மேலானது , ஆடையில் வரையப்பெற்ற சித்திரலிங்க 
பூஜை அதினும் அதிகம் . சுவரில் வரையப்பெற்ற சித்திரலிங்க 
பூஜை அதினும் அதிகம் . விம்ப பூஜை அதினும் அதிகம் , சிவ 
லிங்கபூஜை அதினும் அதிகம் . நிஷ்களப்பசிவபூஜை அதினும் 
அதிகம் . இவ்வாறு அம்சுமான் ஆகமத்திற் சொல்லப்பட்டிருக் 

( 157 
( அ - கை ) வீக்ஷணம் முதலிய நான்கு சமஸ்காரங்களின் 
பலனைக் கூறுகின்றார் . 

வீக்ஷா நா பறிவெக்ஷண ரவி- Jா.ுஷ ஐவே 
சு வஹி க உ . லொபபாயாவதிகர 
திலத் தயெ வொக்ஷணம் | தத 2 R.தஜீவ 
பதிவட நாவபவாடி நா தாய ந. வயாக லாஜிவ் 
பிற ஹெ வினை தாஹெத- ; கிறஜான் ) 

கரு அம் 
( 158 ) வீக்ஷணமாவது , சிவனுடைய பார்வை . இதனால் 
சூரியன் அக்கினி யென்னுமிவற்றின் உருவமான சிவனுடைய 
ண்களால் , உலருதலும் தகனமும் ஏற்படுகின்றன . புரோக்ஷண் 
மாவது , சந்திரவடிவாகிய சிவனுடையகண்ணால் , அமிர்தப் பிரவா 
கம் பூரணமாக உண்டா தல் , தாடனமாவது , அமிர்தத்தில் உள்ள 
ஜீவிப்பிக்கும் சக்தியை உண்டுபண்ணு தல் . அப்புக்ஷணமாவது 
ஈசுவரன் அங்கீகரிக்கும் பொழுது அங்கீகரிக்கப்படும் பொருளுக் 
குச் சுத்தத்தை உண்டுபண்ணுவதற்குக் காரணமாதல் . இவ் 
வாறு வீக்ஷணம் , புரோக்ஷணம் , தாடனம் , அப்யுக்ஷணம் என் 
னும் நான்கு சமஸ்காரங்களும் அவற்றின் பலன்களும் அறிந்து 
கொள்க . 

( 158 ) 
( அ - கை . ) அங்கம் பிரத்தியங்கம் முதலியவை இவையெனக் 
கூறுகின்றார் : 

லாவெய்யா தயாபவி தசகம் 
வலால் தெவ யொவாம வெதி வ ய - வகம்JP 
10 வாம ஹ யொரொமலம் | வக்ஷொஜொகாவா 


க 


e 


தமிழ் வியாக்கியானம் . 


99 


நா விசுபிகாஸாவ3 உக்கா வத 

5120 
வலாமராயுயற 

வாம் . 
விஃ | 


ணா 


வவலா ? 


கருகடி 


( 159 ) சிரசு , முகம் , ஹிருதயமென்னும் மூன்றும் அங்க 
மாகும் . கழுத்து, மார்பு , தனங்கள் , வயிறு , தோள்கள் , இடுப் 
பு , தொப்புள் , கண்கள் , மூக்கு , காதுகள் , கால்கள் , கைகள் என் 
னும் இவை பிரத்தியங்கமாகும் . இந்தப்பிரத்தியங்கங்களிலுள்ள 
ஆயுதங்கள் சாங்கமாகும் . மாலை , பரிவட்டம் , திருவாபரணம் , 
திருவாசி , அலங்காரம் , ஆராதனம் முதலியன உபாங்கமாகும் . 
இவ்வாறு வாதுள சுத்தாக்கியை என்னும் ஆகமத்திற் சொல்லப் 
பட்டிருக்கின்றது . 

( 159 ) 
( அ.கை ) நித்தியாக்கினி காரியம் எட்டுச் சுலோகங்களா 
ளாற் 
கூறுகின்றார் . 

சூதாயெ- அ நிமடி,தெஹி விஹிகோ நிதாழி 
காய க 

க 38வஜாபாது நவதொய தாவா 
உாய உக்ஷெகரே ஸாரை . 

நோவ ) தொ ஹி கு 
வைபவிய , மெகொதாாவெ பாயவாத நி 

3 தா ரெவாதவெயா வெசு சுகா 
2 ஜெ கணயைால தா நயொ 

கவடாலரு 
கூாதிதொ 

வாவா ஹ நவோ ) உதயா வறு ) 
பலி | க்ஷொலா வொதரோ ) 
துலி வீக்ஷாதிகா ஷகூவணதாவநாழி 
ஹாணெ க்ஷ 

கூஜிவிதமிகம் 
பொமட் வா 
வாது *J5 

Mு நாவ நபொ தத அஜ 
நாவலா.ஹி.த . க்ஷாகணநெயெ ந- ஹாஉயஜ.நா 
. வாதா நவ . வாணி நா | குணவொவளி கி.ஐ 
ஜெரயாணிலாக ஜா நாத நலவo குணெவ 
ஹி நியா நக 3 தஉயொ ததா 

த.கலைஹி தியேடாகசு 
ததராஜயொழி வலவாண்டி ஷாவு ) 
உய பௌவாயாவ ேநாய வாவ )-ASS 0 சூெயா 


யாய வா 


வ ) -8 விதா 


தா நெவாவா 


up 


கசுகா 


வாவும் அலெயம் 


100 


சைவபூஷணம். 


8 ovo 
மா 
8 


கதா 


கசுசா 


w 


ஹ உாயெயநேஃ | சவலா வாடி நல3_வஜலந தக 
பலாசிவ ஜ.நா வராக வளூவிரவ . நளூ 
3.நவில்தொஜதா & II 

ககக கூ " 
லா ஹாஜா இவனுகளு 

திதொ 8-6 5 
லொய . தெதொவஹிஜடாத. உ தீம பாவ நஜி 20 
ஜொகாதி 

வ ஹாச ! நிதாக 8 
* த விஹித: தெடராதிகாவலதள லு 
உஃ வரியள ததொ மயிவா: வ 
சு விஷரோ 
வராஜிகரோக்ஷணவவொயாமொழி வாழி - 
வா நிதாஉ 
தாவாக 

காணகவண யஜ.நா உ 
விதோ 
வாவ நா ! வாஉPJ20ு ஜெயஜ ந . 

காழிதோவா 35.) ா ய த நி 
வெ . ) வலயெ ஹொ 50 353 | 
ஜா மவ ) 

வ ) உலாதொவி வ 
வணாஹூதி நெவெஜாய விவகாய 
சூயா ஹகிமூவவேவ | 

சூவாரோவ ) - 
தொய மாயவஹ நா தாவ ஹொபோ 
ஷாவாய நஷேஷயஜ. ந . வி.தெ பலிவ . யொஜ 
பெசா 
வாலொவை ஷயா அ தடியொவ, ஹாசிவம் 
உடண ஜுகா வொவாகெதி வாக 8நஜாதாவ 

ஓ 
பஸ் காஷொய | யெவிபூஷா மவ 

கொது ந 8 
யோ டிஷெ : வரிவலாரிகெஃ வலிெெதாகு 

வபவாய திருகா யா வ மா ஜ .) 


| கள் ( Bா 


வ 


வ யயாாகய 


வாணா 


பகசுசு 


ம 


) 


பகசுஎம் 


, பொ 


( 160-167 ) சிவபூஜா சமயத்தில் சிவபெருமானுக்கு நைவேத் 
தியஞ்சமர்ப்பித்து தாம்பூலம் நிவேதித்து , தூபம் , தீபம் , ஆராத் 
திரிகம் , கண்ணாடி , குடை , சாமரம் , விசிறி , பனையோலை விசிறி , 
முதலியன பாதமுதல் சிரசு வரையும் , சிரசுமுதல் பாதம் வரை 


தமிழ் வியாக்கியானம் . 


101 


யும் மாறிச்சமர்ப்பித்து , பின்னர் தோத்திரம் , நமஸ்காரம் , பிரத 
க்ஷணங்கள் செய்து அதன்பின்னர் அக்கினி காரியம் செய்வதாக 
சிவனிடத்தில் விஞ்ஞாபனஞ்செய்து , அனுஞ்ஞை பெற்றுக்கொ 
ண்டு , அதன்பின்னர் சாமான்னியார்க்கிய பாத்திரத்தை வலதுகை 
யில் வைத்துக்கொண்டு, ஓமத்தானத்திற்கு அருகிற்சென்று வட 
க்குமுகமாக ஆசனத்திலிருந்து தனக்கு வலப்பக்கத்தில் சாமான் 
னியார்க்கிய பாத்திரத்தை வைத்துவிட்டு , குண்டமத்தியில் ஒரு த 
ருப்பையினால் வடக்கு நுனியாக மூன்று ரேகையும் , கிழக்கு நுனி 
யாக ஒரு ரேகையும் அஸ்திர மந்திரத்தால் கீறல் வேண்டும் . 
ன்னர் , அக்ஷபாடனார்த்தமாகத் தருப்பைகளை அஸ்திர மந்திரத் 
தால் நன்றாக விரித்து , பார்வதி பரமேஸ்வரருக்கு ஆசனமாகக் 
கூர்ச்சம் வைத்து , அதில் வாகீசுவரீ வாகீசுவரர்களை ஆவாகனஞ் 
செய்து பூஜித்து , அதன் பின்னர் அக்கினி திக்கில் அக்கினியை 
வைத்து இராக்ஷசாம்சமாக ஒரு அக்கினித்துண்டு யெடுத்து நிரு 
தி திக்கில் போட்டுவிட்டு , நிரீக்ஷணம் முதலிய நான்கு சுத்திகள் 
செய்து , ஒரு புஷ்பத்தால் தாடனம் பண்ணி அக்கினி சைதன்னி 
யத்தை வாங்கி , தன்னுடைய ஜாடரபைந்தவாக்கினியுடன் சேர்த் 
து , மீளபாத்திராக்கினியுடன் சேர்த்து சம்மிதா மந்திரங்களால் 
அர்ச்சித்து , ரக்ஷாவகுண்டன தேனு முத்திரை கொடுத்து , ஹிரு 
தய மந்திரத்தாலருச்சித்து , அக்கினியை இரண்டு கைகளினாலும் 
எடுத்து , குண்டத்தின் மேல் மூன்று முறை வலமாகச் சுற்றி , தனக் 
கெதிரில் உள்ள குண்டத்துக்குள்ளே யிட்டு , பாத்திரத்தைக் கவி 
ழ்த்து வைக்க வேண்டும் . 

பின்னர் வாகீசுவரர் , வாகீசுவரிக்கு ஆடை தரித்ததாகப் 
பாவித்து , சௌசஆசமனத்தின் பொருட்டு அர்க்க்கிய ஜலத்தை 
ஹிருதய மந்திரத்தால் மூன்று முறை கொடுத்து, அஸ்திர மந்தி 
ரத்தால் விறகுகளைக்கொண்டு அக்கினியை மூடி , கவச மந்திரத் 
தால் சுவாலையுண்டாகச் செய்து , கர்ப்பாக்கினியை சத்தியோ 
ஜாத முதலாக பஞ்சப்பிரம மந்திரங்களால் பூஜிக்க வேண்டும் . 

பின்னர் எள்ளைக்கொண்டு மூலமந்திரத்தால் சுவாகா என்ப 
தை அந்தமாகவுடைய ஐந்து ஆகுதி செய்து , அதன் பின்னர் 
அக்கினி யுண்டானதாகப் பாவித்து பரிதியாகிய சமித்துக்களில் 
பிரமன் முதலியோர்களையும் ஆசனங்களில் இந்திரன் முதலியோர் 
களையும் பூஜித்து, அக்கினிகுடியாருக்கு இரக்ஷணங் கூறவேண்டும் . 


102 


சைவபூஷணம் 


J 


பின்னர் , அக்கினியை நோக்கி சிவாக்கினியாகுக் வென்று 
றைத்து , நாமகரணஞ்செய்து , பூரணாகுதி செய்து , பிதுர்க்களை 
உத்தியாபனஞ்செய்து , அக்கினியின் ஹிருதயகமலத்தில் ஆசன 
மூர்த்திமூலங்களால் சக்திமுதலாக சிவனை அர்ச்சித்து , மூலமந்தி 
பத்தால் சுவாகாந்தமாக நூறாகு செய்ய வேண்டும் . 

பின்னர் , பிரமமந்திரம் .அங்கமந்திரங்களினால் , அம்மந்திரங் 
களின் அதிஷ்டான தேவதைகளுக்கு , தசாம்ச ஓமஞ்செய்க . 

தயை_ . உய -3. வா வி தி -- கு வா | நித ) 
ஹொ 3. திெெஜாவாய வபாவ வகெுவா " 

( இதன் பொருள் ) நூறு அல்லது ஐம்பது அல்லது இரு 
பது . அல்லது பத்து முறை இம்மந்திரங்களால் , எள்ளு அல்லது 
கிடைக்கக்கூடிய திரவியங்களை வைத்துக்கொண்டாவது ஓமஞ் 
செய்ய வேண்டுமென்பதாம் . இவ்வாறு சாமிகாகமத்தில் கூறப் 
பட்டிருத்தல் காண்க . பின்னர் பூரணாகுதி செய்து , நைவேத்தி 
யத்தின் பொருட்டு அன்னத்தைக்கொண்டு மூலமந்திரத்தால் மூன் 
பகுதி செய்து , ஆசமனங் கொடுத்து , கந்த ஓமஞ்செய்து , தாம் 
பூல ஓமஞ்செய்து , ரக்ஷாபந்தனம் பண்ணி அஷ்ட புஷ்பஞ்சாத் 

அதன் பின்னர் அக்கினியிலிருக்குஞ் சிவனை , சிவலிங்கத் 
தினிடத்தில் சேர்க்க வேண்டும் . 

அதன் பின்னர் அக்கினியில் நான்கு மந்திரங்களால் நான் 
ஓமஞ்செய்து , பிரமா திகளுக்கும் , இந்திராதிகளுக்கும் பலியிட்டு , 
ஓமஞ்செய்யப்பெற்றதை உட்கொண்டு ஒழிவையடையும்படி , 
அக்கினிக்கு விக்ஞாபித்து , சிவாக்கினியை உத்தாபனஞ்செய்து , 
பிரமாதி இந்திரா திகளையும் உத்தாபனஞ்செய்து , ஆசனத்திலிருக் 
குந்தர்ப்பையின் முடிச்சை விடுவிக்க . 

நிஷரெணாழிரைவாய் 3 ஜி.தெ வலவே யெகா விஷ 
ஹ war உாய மாநி , காவிலஜ.யெசு 11 

( இதன் பொருள் .) நிஷ்சே முத்திரையால் அக்கினியை 
யெடுத்து லிங்கத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் . ஆசன தர்ப்பையை 
யெடுத்து முடிச்சை விடுவித்துக் கீழே போடவேண்டுமென்ப 
தாம் . இவ்வாறு சூக்குமாகமத்தில் கூறப்பட்டிருத்தல் காண்க 


தமிழ் வியாக்கியானம் . 


103 


உ To 


வரியாணாய வரெெதன்நவ து வெபவயெசு ! வ 
க உ n வபரகாய பெஷாவிக உஹெசு | தெகேெேமௗ 
நிக்ஷிவ தக தினக கு | தகவல்யாண 
வலா சூயஸ்ரீக்கி - வப_ | விஜய ரொம நாராசம் . வல 
வபாஹீஷவை 20 || தகவல் திகை 

ஆக வானெ நெது ஜெ 
ண யாாயெசு 

( இதன் பொருள் .) பரிஸ் தரணமாக போடப்பட்டிருக்கும் 
தர்ப்பையை யெடுத்து , நெய்யினால் நனைத்து , ஒரு தருப்பையை 
மாத்திரம் எடுத்து வைத்துக்கொண்டு , ஏனைய தருப்பைகளனைத் 
தையும் , நுனியை முகலாகக்கொண்டு தகனஞ்செய்யவேண்டும் . 
அந்த ஒரு தருப்டையையும் அக்கினியிலிட்டு , அந்தப் பஸ்மத்தை 
நெற்றியில் திலகமிடல் வேண்டும் . அவ்வாறு தரித்தால் , மனித 
ருக்கு ஆயுள் , சம்பத்து , கீர்த்தி என்னுமிவைகள் விருத்தியடை 
யும் . வெற்றியுண்டாகும் . வியாதி நீங்கும் . எல்லா அபீஷ்ட 
முமுண்டாகும் . தேத்திர மந்திரத்தால் அந்த பஸ்மத்தைத் தரிக் 
கவேண்டுமென்பதாம் . 

வாறு அக்கினி காரியம் செய்து , பின்னரெழுந்திருந்து 
ஓம்பலத்தை சிவனுடைய வலது கரத்தில் சமர்ப்பித்து , அதன் 
பின்னர் சிவபூஜா ஸ்தானத்திற்சென்று இருந்து சண்டேஸ்வர 
பூஜை முடிவாக மற்றக்கிரியைகளையெல்லாம் முடிக்க வேண்டும் . 
வலகக வொக்ஷணரைதொண " J க வபஷா : 

J 
தொவெக ! வ J தவ ) வ JA வகை சுவர 

சுவ )-வாது 


வ 


நத 


.ந 


வ_ லலாாலவளு லவ - கடோஹ- கொ வெசு ! 
உத சிகாயவியி 

( இதன் பொருள் .) ஒருமுறை புரோக்ஷித்த மாத்திரத் 
தில் , மாலை நெய் இவைகளின் சம்ஸ்காரம் உண்டாகிறது . எல்லாச் 
சமஸ்காரங்களுடன் கூடினாற்றான் எல்லாக்கருமங்களையுஞ் செய்ய 
அதிகாரியாவனென்பதாம் . இவ்வாறு காலோத்தர ஆகமத்தில் 
கூறப்பட்டிருத்தல் காண்க. 

( 160-167 ) 
( 4.05 . ) அந்தர்ப்பலிவிதானக் கூறுகின்றார் . 


104 


சைவபூஷணம் . 


லா 


சூதாயெ- வ விரவ.நெ து விஹிதொவ 
சூ த 

மது 
ங வாஹொ வலி குணாக ஆாக வா 
பணை 3 த 3 வாமாக்ஷஷ | T " 
விரதரோ வமணா யக்ஷா வகா 23 
மாெெபெயாஸுரர்க்ஷலொரவயா வஹ " 
கொண 

|| கசு அ 
ஜெணை UA கிடை ) உ - யெ தாரகாரா 
சீதுவிரா 
கெயா வரண தஸௌதெ ) தயா 


அயொ 


க்ஷெத 


த வ o | 


( 168 ) ஆத்மார்த்த பூஜைக்கு பாகிய பலி வேண்டாம். 
அந்தர்ப்பலி வேண்டும் . அது எவ்வாறெனின் ? ஓமஞ்செய்த 
இடத்திற்குக் கிழக்கில் ஜலத் தினால் ஒரு சதுரச்ர மண்டலமிட்டு, 
அதில் கிழக்கு , தெற்கு , மேற்கு , வடக்குகளில் ஒம் ஹாம் ருத் 
ரேப்யோ நம : ஓம் ஹாம் மாதிருப்யோ நம : ஓம் கணேப்யோ 
நமஃ ஓம் ஹாம் 

ஹாம் யக்ஷேப்ரீயா நம : என்றும் , ஈசான அக்கினி 
நிருதி வாயு திக்குகளில் , ஓம் கிருகேப்யோ நம : ஓம் அசுசேப் 
யோ நம : ஓம் ஹாம் ராக்ஷஸேப்யோ நம : ஓம் ஹாம் நாகேப் 
யோ நமஃ என்றும் , மண்டல மத்தியத்தில் உள்ள ஈசான அக் 
கினி நிருதி வாயு திக்குகளிலும் , ஓம் ஹாம் க்ஷேத்ரேப்யோ நம : 
பாசிப்யோ நம : ஓம் ஹாம் விசுவேப்யோ நம : என்றும் சோமதிக் 
கில் க்ஷேத்ர பாலாய நமஃ என்றும் இவ்வாறு பூசித்துப் பூசித்தவி 
டத்தில் அன்னங்கொண்டு பலியிட்டு ஒரு தூல பிண்டத்தினால் 
ஹே ருத்ரா ருத்ரகர்மாணோ என்னும் மந்திர சுலோகங்களைப் 
படித்து , ஒரு பலியுமிட்டு , அந்த இடத்தில் பாங்முகார்க்கியங் 
கொடுத்து , உத்தாபனஞ் செய்ய வேண்டும் . இது பலிவிதான 
மென்றறிந்துகொள்க . 

( 168 ) 
( அ.சை.) அடுப்பு முதலியவற்றிற்குச் செய்யப்படும் பலி 
யை மூன்று சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


11 வரு 


வவி . வாக வயனை " 

உனா - வாய_ * வாய வயலாக | 


தமிழ் வியாக்கியானம் , 


105 


கஎ ON 


. 


பகஎக 


இதன் 


நெலாவரா யெவி வ வாய்வலாலெ 

ஹஜ் விண சீவி 8.த உத. !! 
நொய் தாக் வவிவாகவே 

வாஹெலெ ஜாலை வித வெணெள ! 
விண் 23 ஹீவா ஜுவி உதவ 

ஸாதா உ.ஹொ மணலக்ஷகௌதௌ || 
( 169-171 .) நித்யாக்கினி காரியம் செய்தபின்னரே பலி 
கொடுக்கவேண்டும் . நித்யாக்கினி காரியமானது அடுப்பில் செய் 
யவேண்டும் . இதற்குப்பிரமாணம் , அந்தர்ப்பலி விதானானந்தாம் 
சுல்யாம் ஆகுதித்திரயம் குர்யாது என்றவாக்கியமாகும் , 
பொருள் ) அந்தர்ப்பலிசெய்தபின்னர் அடுப்பில் மூன்று ஆகுதிக 
ளைக் கொடுக்க வேண்டுமென்பதாம் . அது எவ்வாறெனில் , அடு 
ப்பின் மத்தியில் அக்கினிதிக்குமுதல் கிழக்குத் திக்குவரை ஓங்கா 
ரத்துடன் இருதய பீஜத்தைச்சேர்த்து அக்கினயேநட : சோமாய 
நமஃ சூரியாயநம : பிரகஸ்பதயேநமஃ பிரசாபதயேநம : சர்வேப் 
யோ தேவேப்யோநமஃ சர்வேப்யோ விசுவேப்யோ நமஃ ஓம் ஹாம் 
அக்நயேஸ்விஷ்டகிருதேநமஃ என்று அருச்சித்து , சுவாஹா சப் 
தத்தை இறுதியிலுடைய 

றுதியிலுடைய எட்டு மந்திரங்களாலும் அன்பகுதி 
செய்து பொறுத்துக்கொள்ளும் வண்ணம் பிரார்த்தித்துக்கொண் 
டு பின்னர் விசர்ஜநம் செய்தல் வேண்டும் . அதன் பின்னர் அடு 
ப்பின் வலது கையில் தர்மாயநமஃ பலிம்ததாமி யென்றும் , இடது 
கையில் அதர்மாயநம : பலிம் ததாமி என்றும் , காஞ்சிகைமுதலிய 
பாத்திரங்களில் சதன பரிவர்த்தநாய நமஃ பலிம் ததாமி என்றும் , 
ஜலம்வைக்கும் பாத்திரங்களில் ஜலாச்ரயாய வருணாய நமஃ பலிம் 
ததாமி என்றும் , பிரதானமான வீட்டுவாயிலின் இரண்டு பக்கங் 
களிலும் , மேலிருக்கும் உதும்பரங்களிலும் , ( அதாவது கட்டை 
களிலும் ) மகாகணபதயே நம : பலிம் ததாமி சரசுவத்யை நம : 
பலிம் ததாமி மகாலெக்ஷ்மியைநமஃ பலிம் ததாமியென்றும் 
மாமுதலியவற்றைப் பிசையக்கூடிய அம்மி ஆட்டுக்கல் முத 
லிய விடங்களில் சுபகே நமோ பலிம் ததாமியென்றும் , அரிவாள் 
முனையில் சர்வகர்த்துருகாய நமஃ பலிம் ததாமியென்றும் , உரலில் 

14 


106 


சைவபூஷணம் . 


8 


சௌத்ர கோடீரகாயநம : பலிம் ததாமியென்றும் , உலக்கையில் 
பலபத்ரபிரியாயாமம் பிரஹாணாயாமம் பலிம் ததாமியென்றும் , அ 
லகிடுங்கருவியில் ( அஃதாவது , வாருகோலில் ) மிருத்தியவே 
தேவசோதிதாயநம : பலிம் ததாமியென்றும் , படுக்கையின் தலைப் 
பக்கத்தில் குசுமாயுதாயநமஃ பலிம் ததாமியென்றும் , வீட்டின் 
மத்தியில் தூணிற்குக்கீழே ஸ்கந்தாயகமம் கிருகாதிபதயோம : 
பலிம் ததாமியென்றும் சொல்லிக்கொண்டு இவ்வாறு வாஸ்து பலி 
செய்யவேண்டும் . பின்னர் அடுப்பைத் தியானஞ்செய்யும் முறை 
வருமாறு : 

யா 3 ரீராறு அஜீ. வா உயாநிதா. ! 
வாகக்ஷாே லாமிகாண வி.நாதா நா நதா ந நா . 

( இதன்பொருள் . ) தர்மாதர்மரூபமான சரீரத்தையும் , இர 
ண்டு கைகளையும் , சமையற்றொழிலையும் , வணங்கின முகத்தையும் , 
சிற்சொரூபத்தையும் உடைய சுல்லிதேவியைத் தியானிக்கின்றே 
ன் என்பதாம் . சுல்லி - அடுப்பு , இனி பூசிக்கப்படவேண்டிய 
வை வருமாறு : - உப்புப்பாத்திரம் , ஏனைய பொருள்கள் வைக்கும் 
பாத்திரங்கள் , உசல் , வாருகோல் , அம்மி , வறுக்கக்கூடிய சட்டிக 
ளையும் , அவ்வாறே வீட்டின் முக்கியமான வாயில்களில் கணபதி 
சரஸ்வதி என்னுமிவர்களையும் , வாயிலின் கிளையில் இலக்குமியை 
யும் , வாயிலின் மத்தியில் பரமேஸ்வரரையும் , வாயிலின் கீழிருக் 
கும் கட்டையில் ஆதாரசத்தியையும் , வீட்டின் மத்தியில் கந்தரை 
யும் , வீட்டின் பின் வாஸ்துநாயகரையும் , படுக்கையின் முனையில் 
மன்மதனையும் , கத்தியில் அதற்கு அதிஷ்டான தேவதையையும் , 
ஆசனம்வாகனமென்னுமிவைகளில் அதற்கு அதிட்டானதேவதை 
யையும் பிரகாசிக்கக்கூடிய தீபத்தையும் கந்தம் புஷ்பம் அக்ஷதை 
ஜலம் தீபம் தூபம் அன்னம் என்னுமிவைகளைக்கொண்டு கிருகத் 
தன் அருச்சிக்கவேண்டும் . இவ்வாறு அருச்சித்தால் , எல்லாச்சம்பத் 
துக்களும் உண்டாகும் . அல்லது எல்லாத்தேவர்க்கும் ஒன்றாகவே 
பலியைக்கொடுக்கலாம் . எவ்வாறெனில் , 

எவ்வாறெனில் , ஓம் ஹாம் சர்வஸ்மை 
கிரகோபஸ்கரணாயநமஃ பலிம்த தாமி , தததி பதிப்யச்சநமஃ பலிம் 
ததாமியென்று சொல்லிக்கொண்டு பலிகொடுக்கலாம் . இவ்வாறு 


தமிழ் வியாக்கியானம் . 


107 


பலி 


கிரகோபஸ்கரண தேவதைகளின் பலிசெய்யுமுறை அறிந்து 
கொள்க . இவ்வாறே காகங்களுக்கும் பலியிடவேண்டும் . 
யிடும் பொழுது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வாயு திக்கு இ 
வைகளிலுள்ள சாக்ஷதசம்பந்தமான 

ராக்ஷதசம்பந்தமான எல்லாக்காகங்களும் என் 
னால் கொடுக்கப்பெற்ற இந்தப்பிண்டத்தைக் கிரகித்துக் கொள்ள 
வேண்டும் என்று சொல்லிக்கொடுக்கவேண்டும் 

அதன் பின்னர் 
வெளி அங்கணத்தில் கருமை சித்திரம் ஆகியவர்ணங்கள் கொண் 
ட இரண்டு நாய்களுக்கும் பலியிடவேண்டும் . அப்பொழுது என் 
னால் கொடுக்கப்பெற்ற இந்தப் பிண்டத்தைக் கிரகித்துக்கொண்டு 
என்பாபங்களைப் பக்ஷிக்கின்றவைகளாகப் பவிக்கட்டும் என்று தி 
யானிக்கவேண்டும் . 

( 169-171 ) 
( அ - கை . ) 

சாங்கரியதோஷம் நான்குவிதமாக யிருக்குமெ 
ன்று கூறுகின்றார் . 
வலாகய ஜொஷ வதவியாச 

சூவாய - க 8ெ_ாகி 8 கஉஜிெெப : | 
லெது சி ெவ ந தவலாக 
தாஜ ) 

துவகா வொஷகாரீர் 
( 172. ) சாங்கரியதோஷம் என்பது கலப்பினாலுண்டான 
தோஷமாகும் . அதுநான்கு வகைப்படும் . எவ்வாறெனில் , ஏக 
சந்தான மன்றி அன்னிய சந்தானமாயிருக்கிற ஆசாரியக்கலப்பினா 
லே வருகிறதோஷம் ஒன்று . கிரியாக்கலப்புத்தோஷம் ஒன்று . 
வசனக்கலப்புத் தோஷமொன்று , மதக்கலப்புத் தோஷ்மொன் 

க நான்குவகையுங் கண்டுகொள்க. நித்தியம் நைமித்தி 
யம் காமியங்களினும் , ஆத்மார்த்த பரார்த்த விஷயங்களினும் , இ 
ந்த நான்கு தாஷங்களும் வராமல் பரிகரித்துச் செய்யவேண்டும் . 
சாங்கரிய தோஷம் வந்தால் அத்தோஷமுடையவனைப் பெரியோர் 
கள் நீக்கிவிடுவார்கள் . அத்தோஷமுடையவன் பதிதனென்றறி 
ந்து கொள்க . 

( 172 ) 
( அ.சை. ) ஆசாரிய பரம்பரையைப் பற்றிக் கூறுகின்றார் 


பகஉ 


ே 


108 


சைவபூஷணம் . 


ெெபவாவாயபு வாவரா -ு கிரணவபாவாக 
உாவாய்- தஃவொகா ம மாயா விவாசி வவநா 

தாலி தாநெவது 
நது 

நெவ 
(172 ) ஆசாரிய பரம்பரையைப் பற்றிக்கிரணாகம வியாக் 
கியானத்தில் அகோரசிவாசாரியர் நன்றாகக் கூறியிருக்கின்றார் . 
அதனையேயிங்குக் கூறுகின்றேன் 
கிரணாகம வியாக்கியானத்தில் 
சுய வக்ஷ) வரா ெெபசவாலாவெவாவரா | 
ெெகஜாலாஉாதத : கலிக காரணா நது நாயகஃ || 

. 
நங்கொலிஷொய ததாா ஹொஜலகிரேது 
சுரோணாபெஷாணா பலிவஜதா நவோதியாக ! 
வவ- தவ விபெஷஜ வலவ . தவாய - கொவிடிஃ | 
பகி 2 யீ வக்ஷதே ாயிஷித வி.தகம் H 
கணினாஷ நாைெள உாவீவராஜுவம் | 
வாகாய வ வொ விலைவடா ெெபசய விநோஉகரக ! 
ஜெவஷிவாயி தலொயம் உக்ஷிணாலாவாமாசு | 
தத தயொழிவாதா நா பலிவாக 3 - வாதியாக 
தவாவது தயஜிஷா வபாஷா விவாரமாஃ | 

வா கவலவொஜொதி : வாஷ Ja | 
நீசுண வவெதெகவஜதா ந வ வதகம் | 
உத. ஜொதிறரொலாவது பவிஷால் 

உளூ ஹதராஃப 
மௌல வெளராஷ கார ஹோராாழி வவவாஃ | 

( இவற்றின் பொருள் . ) சைவசாத்திரத்திலுள்ள மேலான 
குருபரம்பரையைக் கூறுகின்றேன் . அஃதாவது , கைலாசத்திலி 
ருந்து நந்திகேசுவரரின் சிஷ்யரான மந்திரநாயகரென்பவர் எல்லா 
த்தேவர்களுக்கும் சிவஞானத்தைப் போதித்தார் . அந்த மந்திர 
நாயகர் எல்லாத் தத்துவங்களின் விசேடங்களையும் , எல்லாத்தத் 
துவங்களின் பொருள்களையும் அறிந்தவர் . சத்திபக்கஞ் சம்பு 
பக்கமாகிய இருபக்கங்களிலுள்ள மந்திரேஸ்வரர்களால் அதிட்டி 
க்கப்பட்ட மனதையுடையவர் . அணிமாமுதலிய எட்டுச் சித்தி 


அஜொகிரிசி 


8 


தமிழ் வியாக்கியானம் . 


109 


களையும் அடைந்தவர். பரகாயப் பிரவேசமுதலிய எல்லா அற்பு 
தங்களையுஞ்செய்பவர் . இத்துணைப் பெருமையோடு கூடிய இவ 
ரை எல்லாத்தேவரிஷிகளும் பிரார்த்தித்துத் தென்றிசைக்கு அ 
ழைத்துக்கொண்டு சென்றனர் . ஆங்குச்சென்று எல்லாயோகிக 
ளுக்குஞ் சிவஞானத்தை உபதேசித்தருளினார் . இவருக்கு உக் 
கிரஜோதி , சத்தியோஜோதி , நீலகண்டர் என்னு மூவர்கள் சீடர் . 
இம்மூவருள் , உக்கிரஜோதி என்பவருக்கு ஐந்து சீடர்களுண்டு , 
இந்த ஐந்துசீடர்களும் கௌடம் , சௌராஷ்டிரம் , காச்மீரம் , 
மகாராஷ்டிரம் என்னு மிந்தத் தேசங்களில் உள்ளவரென்ப 
தாம் . 

( 172 ) 


( அ - கை .) எந்த எந்தச்சாதிக்கு எந்தவிதமான தீக்ஷை 
கள் செய்யவேண்டுமென்பதை அறிந்து அவ்வாறு செய்வது உத் 
தமமென்றும் , எல்லாச்சாதியாருக்கும் ஒரே விதமான தீக்ஷைசெ 
ய்தல் கூடாதென்றும் இரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


fl கஎங 


தீக்ஷாயா 5 பவ 2 ஜ.நறுணா தொவடி 
Uு தளவஹௗ வாகஜ ந ந 2 ஜவவி தக வு 
த கூயோகா | ஷாஜீவாகவியாமஹொ ஜ.நவியி 
தொகாய நவேதஹி . வாணவொலி 
கொழிவதொ ஷா . க கி யாக ! 
கிஞாஷிெவியிரவிணா வ y) 
காயெபா நவாவ வெட : காவி நு 
பொ வியாய . ஜொகாவ்வாஉாக க J த : | 
யா ஹவாயாவு 

மயாவுவித . கயபானு க_ெ 
தி யக தவலாக வலலக ஜொஉவெந ணா தீ 
க்ஷாதி காயபு . களை 1 . 


ഈ ഖ 


கொசா 


( 173-174 ) பிராமண குருவானவர் சூத்திரரான அனை 
ருக்குஞ் சிவதீக்ஷையும் உபதேசமுஞ் செய்யுங்காலத்து , சிஷ்ய 
னுடைய செவியிலே மந்திரோபதேசஞ் செய்ய வேண்டும் . வாகீ 
சுவரனுடைய கர்ப்பக்கோளகத்தினின்றும் இந்தச் சிஷ்யன் பிறந் 


110 


சைவபூஷணம் . 


ததாகப் பாவிக்கவேண்டும் . அதன் பின்னர் சூத்திரத்தன்மை 
நீங்கி இருபிறப்பாளனாகின்றானென்றும் , புத்திரனாகின்றானென் 
றும் , ருத்ராம்சமாகின்றானென்றுஞ், சிஷ்யனுக்குந் தனக்கும் நர் 
டி ஒன்றாகப் பாவிக்கவேண்டும் . பின்னர் ஸ்தாலியென்னும் பாத் 
திரத்தில் சமைத்த அன்னத்தை மூன்று கூறுசெய்து அவற்றுள் 
ஒரு கூறு மண்டலேஸ்வராதிகளுக்கும் , ஒரு கூறு சூரியன் முத 
லான மண்டலதேவதைகளுக்கும் நிவேதித்து மற்றொரு கூறாகிய 
அமுதை சிவ தீக்ஷை நிறைவேறிய பின்னர் ஒரு பந்தியிலே சிஷ் 

-னே இருந்து உண்ணவேண்டும் . இவ்வாறு பிராமண குரு 
வானவர் செய்யவேண்டும் . இதுவே உத்தமம் . பிராமணஜாதி 
க்குச் சொல்லியிருக்கிற விதியின்படி சூத்திர ஜாதியாருக்குச் 
செய்யக்கூடாது . ஜாதிக்குத் தக்கவாறு நூல்களை ஆராய்ந்து 
செய்யவேண்டும் . இந்தத் தீக்ஷை செய்வதற்கு உரிமையில்லாத 
சிஷ்யனுக்கு நயனதீக்ஷை , சிவபெருமானை தன் காத்தில் பாவி 
த்து அக் கரத்தை சிஷ்யனுடைய சிரசில் வைத்தலாகிய பரிச 
தீக்ஷை , உபதேசஞ் செய்தலாகிய வாசிகதீக்ஷை , சிஷ்யனைச் சிவ 
னாகப்பாவித்தலாகிய பாவனாதீக்ஷை, நூல்களையுபதேசிக்கும் சாஸ் 
திரதீக்ஷை , யோகத்தை உபதேசித்தலாகிய யோகதீக்ஷை யென் 
னும் இந்த அறுவகைத் தீக்ஷைகளே செய்யத்தக்கன . ஒமத்தி 
நற்செய்யும் ஒளத்திரி தீக்ஷையானது மேலே சொல்லியவாறு 
ஜாதிக்குத் தக்கவாறு செய்யவேண்டும் . புத்தளிகாதேகத்தில் 
அந்தியிஷ்டிக்கிரியை சூத்திரர்களுக்குப் பிராமணகுரு செய்தல் 

பெரியோர்களுக்கும் இதுவே சம்மதம் . பரம்பரை 
யான ஆசிரியர்கள் சாதாரணமாக சூத்திர விஷயமான அந்தியிஷ் 
டிக்கிரியையினை உலக அபவாத பயத்தினால் செய்தல் கூடாது . 
பொருளுக்கு ஆசைப்பட்டு செய்தல் கூடாது . ஒவ்வொரு ஜாதி 
யாரும் தன் குலத்திலேயே தோன்றிய ஆசிரியனைக்கொண்டே 
அந்தியிஷ்டிக்கிரியையினைச் செய்து கொள்ளல் வேண்டும் . 

போ 
தாயன சூத்திரம் , ஆபஸ்தம்ப சூத்திரம் , சிவாகமங்களாகிய இரு 
பத்தெட்டு ஆகமங்கள் என்னு மிவைகளிலே சிவதீக்ஷையுடைய 
வனுக்கு அந்தியிஷ்டிக்கிரியை செய்யலாமென்று கூறப்பட்டிருக் 
கின்றது . இதுவரையுங் கூறியவற்றிற்குப் பிரமாணம் . 
( 1 ) பரிவ விஜார விவார நாநொந R வு.காம் | 

ெெவளிகாக வலிகாஹுவௌகிக க3_வவ புக 8 1 


கூடாது . 


தமிழ் வியாக்கியானம் . 


111 


) 


( 3 ) வா 


வர 


ந G 

MU.0 M3_d0 வக யயா 238 1 
கலா மாவலாரெண க8_ுவது லவ - ஃபாது ! 
( 3) சுக 

சுகம் - 
லககண்டாநஸாரெண பலிவய8_3 உபாெையசு ! 

- 
வலதஉண்டா லாரெண பலிவக்ஷான காரயெகா 
( 1 ) ( இவற்றின் பொருள் ) சிவத்துவிஜர்களும் வைதிக வேதி 
யரும் ஒருவருக்கொருவர் சிவதீக்ஷைசெய்துகொள்ளல் கூடாது . 
சூத்திரரால் பாகஞ் செய்துள்ள போஜனம் பிராமணரால் கலியில் 
எவ்வாறு விலக்கப்படுகின்றதோ , அவ்வாறே மேற் கூறப்பட்ட 
இருவரும் ஒருவருக்கொருவர் தீக்ஷை செய்தல் கூடாது . இவ் 
விடத்தில் வைதிகப் பிரமாணத்தினும் லௌகிகப் பிரமாணத்திற் 
கே வலிமையுண்டு என்பதாம் . 

( 2 ) வருணாச்சிரமத்தை அனுசரித்துச் சிவதருமத்தைக் காக் 
கவேண்டும் . 

( 3 ) பிறிதோரிடத்தில் வருணாச்சிரமத்தை அனுசரித்து சிவ 
தீக்ஷையைச் செய்ய வேண்டும் என்பதாம் . 

( 173 174 ) 
( அ - கை . ) சைவசாத்திரத்தில் கூறப்பட்ட உத்தமரான 
தேசிகர்களின் இலக்கண மிதுவென இரண்டு சுலோகங்களாற் 
கூறுகின்றார் . 

வீக்ஷா ஹஸ 3நவவொநெநெபால யொமா 
வவாக வாபவெ டியோவிஷெகயை ததாஉாவ 
ண வொய ந . 1 க.ெெவவ வலகாத நாஹேய 
20 யெும.குவதெ தெ வாக்ஷாக 
சொவவெருவெெபாவொ கஜா வெலிகாஃ | பக எரு 
ெெரவெ த வஉேவ வண_சீவநெ தவ . 
ஜெதி க காக வொகாநாளு ஷயநாது மண 
கா ) வ.உா கா 

காஜி . நீ | pr ஹீ நநதாஜா ந 
ஜி.தி யக ல OG 

வலவாவிஜெதா ஜாவாயொ 
கரதெ ஷயமண நா . 

வ கயாக 
MESS | 


UD சு 


s 


- கா கா 


11 கன் ! 


112 


சைவபூஷணம் . 


( 175-176 ) சாத்திரங்களை அன்புடனெடுத்துப் பார்வையி 
டுதல் , மந்திரோபதேசஞ் செய்தல் , மனனஞ்செய்தல் , யோகாப் 
பியாசத்தால் வாக்குச்சித்தி யடைதல் , பாசங்களை விலக்குதல் , 
அபிஷேகஞ்செய்தல் , சாத்திரங்களைப் போதித்தல் , ஆகிய இவை 
யனைத்துஞ் செய்து எல்லா வுயிர்களுக்கும் போக மோக்ஷங்களை 
யளிக்கக்கூடிய அனுக்கிரகத்தை எவர்கள் செய்கின்றார்களோ 
அவர்களே உபதேசிக்கத் தகுந்த ஆசாரியராவர் . 

சைவசாத்திரத்திலுள்ள மந்திரம் , பதம் , வர்ணம் , புவனம் , 
தத்துவம் , கலை என்னும் இந்த ஆறு அத்துவாக்களின் பிரமா 
ணம் , எண் , எழுத்துக்கள் என்னும் இவைகளையறிந்து ஆறு அ 
த்துவாக்களின் சுத்தியையும் எவன் செய்கின்றானோ அவனே ஆ 
சாரியன் . இந்த அத்துவசுத்தியானது விருப்பத்தை நிறைவேற் 
றத்தக்கது . 

( 175-176 . ) 
( அ - கை . ) எல்லாச் சாத்திரங்களுள்ளும் மேலானது சிவா 
கமங்களென்றும் இதில் சிறிதுஞ் சந்தேகமில்லையென்றுங் கூறு 
கின்றார் . 


15 


லவ - த பலாலா ஹா வனவ நா நா 

5 ) 
ஸ வனவ தா நவராஹி தவலாக | 
ெெதாடநாக 3 வெ J.A வ கீதா 

பலாஹெஷ பலால , பலிவபயாஸவே || 


நிதே " 


ல 


8 . 


பகஎஎய் 


( 177. ) பிராகிருதபுவனம் , அசுத்தமாயாபுவனம் , சுத்தமா 
யாபுவனமாகிய சகல புவனங்களுக்கும் சிவதீக்ஷைசெய்யுந் தேவ 
ன் அரன் என்னும் மகாதேவராவர் . அவரல்லது எ 

அவரல்லது எவரையும் அ 
டக்கி ஆளுபவர் வேறொருவருமில்லை . அந்த மகாதேவரே நித் 
தியராவர் . ஏனைய தேவர்கள் நித்தியரல்லர் . இத்துணைப் பெரு 
மைவாய்ந்த மகாதேவராலே சொல்லப்பட்டதா தலாலும் , அவரை 
யே சொல்லுவதாலும் , உலகத்துள் வழங்குஞ் சாத்திரங்களுக் 
கெல்லாம் மேலானது சிவசாத்திரமாகிய சிவாகமங்களே யென் 
றறிந்துகொள்க 

( 177 ) 


( அ - கை , ) நிருவாண தீக்ஷையில் சிஷ்யனுக்கு சயனத்திலு 
ண்டாகும் கனவின்பலனை இரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


தமிழ் வியாக்கியானம் , 


113 


ஆள | 


கஎகா 


பூமாலை 


பனிஷாயிவாயஓவநெ 50 வா 
உதயஜாவவ 

வ J ஷஹஜி து . மாணாம் | 
r ரேக்ஷ aro வல உ J82 )யேஉகா நா 

ஸ o9_ ந ஹி தவாைஜோ நா 0 || க எஅ 
-2 ஜ (சாஜா 3ுஜெஷுவள் 

ுக ஹலகுநெக்ஷ வ 
பெஷ ஹஹீ ஹரிணா ஸி.ஹ : 

வ J ஷா யு த லொறி ! 
( 178-179 . ) சிஷ்யனுடைய 

சிஷ்யனுடைய அதிவாசசயனத்தில் கனவில் 
நல்லதாயிருக்கிற பலன் வருமாறு : - வெண்குடை , கொடி , ஆ 
டை , தாமரைப்பூ , இடபம் , பசுக்கள் , யானை , குதிரை, மான் , பால் , 
தயிர், பச்சைக்கரும்பு , இறைச்சி , கள்ளு, தேன் , நல்லதண்ணீரு 
டைத்தான குளங்கள் , ஓடைகள் , நதிகள் , சமுத்திரம் , வெள்ளைப் 

என்னு மிவைகளைக்காணின் நல்லனவாகும் . மனுடரு 
க்குள்ளே நல்ல பிராமணர்களும் , அரசனும் , பறவைகளுக்குள்ளே 
கிளியும் , அன்னமும் , மிருகங்களுக்குள்ளே யானையும் , மானும் , 
சிங்கமும் , எருதும் , பசுவும் , ஊர்ந்து நகருஞ் செந்துக்களுக்குள் 
ளே வெள்ளைப்பாம்பும் நல்லனவென்றறிந்து கொள்க . ( 178-179 ) 

( அ - கை . ) ஏழுவித தீக்ஷையைப்பற்றி . மூன்று சு 
களாற் கூறுகின்றார் . 
உ pe ) * Jo Uுருவிவொz ஹo 

வஹிக , மிஷ உயயெக்ஷதெ வெசு | 
தீ வ உஷ வணிமா தாயெவ் 
தீக்ஷா கி யா யா வ வாக்ஷஷீவலா ! 

பக அய 
உக்ஷஸ ஹ லிவ ஹவலவா 

வ 

vo ஐ.) ஹவொரு க.தெரு விஷ) | 
9 -அயபாஹி வபாகி வெலிகபெக 

வாடாதவக வல_ ந நாதீக்ஷா | 
ஸொஹமலுாவ நயா 

காலிவ தஞாேெவ வலா 
வாவிகீ தீக்ஷா வெதிவ.தவாவகவவொவ நகைதா 
கொவந 
15 


୫୯ 


பகஅகா 


114 


சைவபூஷணம் . 


யா நா 
- ந. ஹி வலவெலிகரை நவொக . 
காெயயா ஸா வு ஜாவ நாவ 

ஹாவ நாவா 
on து பெலவாமவோமிக்ஷா 

யொரீ ஷவாயார உலி . நீலாக 


H க அஉய 


( 180 - 181 - 182. ) நயனதீக்ஷை, பரிசதீக்ஷை , வாசிகதீ 
க்ஷை , பாவனாதீக்ஷை , சாஸ்திரதீக்ஷை , யோக தீக்ஷை , ஔத்திரி 
தீக்ஷையெனச் சிவதீக்ஷை எழுவகைப்படும் . அவற்றுள் , நயன 
தீக்ஷையாவது , ஆசிரியன் சிவோகம் பாவனைசெய்துகொண்டு 
தன்னுடைய கண்களைச் சிறிது திறந்து மாந்திரீகனாயிருக்கிற 
வன் கருடபாவனையினால் சர்ப்பத்தால் தீண்டப்பட்டவனை விஷம் 
நீங்குமாறு பார்ப்பதுபோல் சிஷ்யனை சிவபாவனையினால் பார்த் 
துப் பாசநீக்கஞ் செய்வதாகும் . 

பரிசதீக்ஷையாவது : --- ஆசிரியன் தன்னுடைய வலது கர 
த்தை சிவனுடைய காமா கப்பாவித்து அவ்வாறே அர்ச்சித்து பின் 
னர் சிஷ்யனுடைய சிசமுதலாக எல்லா 

எல்லா அங்கங்களையும் அந்தக் 
கையால் பரிசிப்பதாகும் . 

வாசிகதீக்ஷையாவது :-ஆசிரியன் சிவோ கம் பாவளை செய் 
துகொண்டு சிஷ்யனை சிவனுடைய திருநாமங்களை ஜபிக்கும் 
படிக்கும் மனனம் பண்ணும்படிக்கும் செய்வதாகும் . 
லுமெனின், மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய திருநாமங்க 
ளைச் சொல்லிக்கொடுத்து இராஜகுமாரத்தியின் ஊமையைப் போ 
க்குவித்தல் போலுமென்க. 

பாவனாதீக்ஷையாவது : -ஆமையானது தன்னுடைய முட 
டையை நினைத்துப் பிள்ளையை வெளிப்படுத்துவது 

வதுபோல 
யன் தன்னுடைய சிவோகம பாவனையாகிற மனோவியாபாரத்தால் 
சிஷ்யனை நினைத்துப் பாசநீக்கஞ் செய்வதாகும் . 

சாத்திரதீக்ஷையாவது : -- சைவசாத்திரங்களைப் பிழைய றச் 
சிஷ்யனுக்குச் சொல்லிவைப்பதாகும் . 

யோகதீக்ஷையாவது : -- ஆசிரியன் நாலிதழ்த்தாமரையது 
மூலாதாரம் , ஆறிதழ்த்தாமரையான சுவாதிட்டானம் , பத்தித் தழ் 
த்தாமரையான மணிபூரகம் , பன்னிரண்டி தழ்த்தாமரையான அ 
நககம் , பதினாறிதழ்த்தாமரையான விசுத்தி , இரண்டிதழ்த்தாம் 


எதுபோ 


தன 


தமிழ் வியாக்கியானம் . 


115 


வா.த த க 


பது 


வணவ 


ரையான ஆக்கினையென்னும் ஆறாதாரங்களையுஞ் சிஷ்யனுக்கு 
வருணானுகுணமாகத் தரிசிப்பித்தலாகும் . 

ஔத்திரிதீக்ஷையாவது : -- குண்டமண்டல வேதிகைகளுட 
னே கூடினதாகும் . 

இவ்வாறு ஏழுவகையான தீக்ஷையின் முறைமையினை அறி 
ந்து கொள்க . 

(180-181-182) 
( அ - கை .) ஔத்திரி தீக்ஷையை மூன்று சுலோகங்களால் 
விரித்துக் கூறுகின்றார் . 

ஹௌதீ வா . கணணைவை தீ ஸாவாய் 
ஹவகி யா வாரா நாஷ் ஷய ஜி.ஹி கா 
வபாணதீக்ஷா ஹிலா | ஷடக 2 

* க தை வாக்ஷராணி 
லூவ ந தங கஜாவெதி 

லவா வ 
ஜெ : குெெபா.தா ஹாரொதாெெவம் 
நெ . 

H க அங 
ஹௌ தீ வருணா கரதாவ கலயா ஃ y 
வலநறி_ நீ பெவீ வஹிதவாவராலி ஹாரிணீ 
லௌலாம ) காதீ உவலா | தீக்ஷஷன 

ுணஷாயி நீ 
நிரவரை வாஷாமஸிவ உா வாணாகாசிய 
ேெவ 3 J. GU . கா ஷெவகொக்ஷவ உாகஅசம் 
ெெவவா 

ா ரொமவினொவ நா ந குருதெயாக 
-- வா வாவா லவ - த கியெெயவ நெ.த வட 

நாவ ப த 1 .ஷா தா 8 வி 
சா 22. ந நாஞா கஷ- ணா- தவாக தக 
தககாதவாஹாணெ தீ 
ண கூெவ ஊளத் 

க அருய 


ஆ ) 


கூறு ! 


( 183-184-185 . ) ஔத்திரிதீக்ஷையாவது , மண்டபம் , ஒம 
குண்டம் , மண்டலவே திகைகள் , வர்த்தனிகும்ப வேதிகை , இ 
ஷ்டலிங்க வேதிகை , பஞ்சௌஷத வேதிகை, பஞ்சகும்ப வேசி 
கை , பரிவாரதேவகலச வேதிகை என்னுமிவற்றுடனே நல்ல ஆ 
சாரியனுடைய கையின் கிரியையினையுடைய தாய் சமயம் விசே 


116 


சைவபூஷணம் . 


. 


டம் நிர்வாணம் ஆறு அத்துவாக்களின் சுத்தியுடன் கூடிய அபி 
ஷேகம் என்னும் தீக்ஷாபேதங்களையு முடையதாயுள்ள தென்ற 
றிந்து கொள்க . 

ஆறத்து வாக்களாவன.-- மந்திராத்வா , பதாத்வா , வர்ணாத் 
வா , புவனாத்வா , தத்துவாத்வா , கலா த்வா என்பனவாம் . அவற் 
றுள் , மந்திரங்கள் பதினொன்று , பதங்கள் எண்பத்தொன்று , வர் 
ணங்கள் ஐம்பத்தெந்ன்று , புவனங்கள் இருநூற்றிருபத்துநான் 
கு , தத்துவங்கள் முப்பத்தாறு , கலை ஐந்து , என்றறிந்து கொள்க 

அந்த ஔத்திரி தீக்ஷையானது , சற்குருவினால் கலாசோதனையு 
டன் செய்யப்பட்டு சஞ்சி தவினைகளை எல்லாம் போக்கும் . சௌபாக் 
கியத்தைக்கொடுக்கும் அணிமாமுதலிய எட்டுசித்திகளையும் தரும் . 
உலகத்திலுள்ள புண்ணியங்களுக்கெல்லாம் மேலானது . சர்வஞ் 
ஏத்துவமுதலிய ஆறு குணங்களையுங் கொடுக்கும் . மோக்ஷத்தை 
புங்கொடுக்கும் . இதற்கு ஒப்பாக ஒன்றுக்கிடையாது . இதன் பெரு 
மை காமிகாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது . அதுவருமாறு ! 
வைத்தியனானவன் கண்ணினிடத்துள்ள படலமுதலிய நோய்களை 
ஆயு தப்பிரயோகஞ்செய்தல் மருந்து கொடுத்தல் முதலான கிரியை 
களைச் செய்யாது தன்னுடைய தியானத்தினாலும் வாக்கின 

னாலும் 
போக்குவானாயின் இந்த ஔத்திரி தீக்ஷையின்றி முத்தியடைதல் 
கூடுமென்றும் , செம்பினிடத்துள்ள களிம்பைப் புளியைப்பூசி 
தன்னுடையகையினால் விளக்காமல் தன்னுடைய தியானத்தினால் 
அந்தக்களிம்பை ஒருவன் போக்குவானாயின் ஔத்திரி தீக்ஷையி 
ன்றி முத்தியடைதல் கூடுமென்றும் இவ்வாறு சொல்லப்படிருத் 
கல்காண்க , ஆதலால் சற்குருவானவர் ஔத்திரி தீக்ஷையினால் 
ஆணவமுதலிய பாசங்களை விலக்கி முத்தியைத் தருவரென்றறி 
நதுகொள்க. 

( 183-184-185 ) 
கை . ) ஒளத்திரியல்லாத ஏனைய தீக்ஷைகளெல்லாம் 
ஒளத் திரிதீக்ஷையிலடங்குமென்று கூறுகின்றார் . 
ஹௌதீ - காது 8ெெயவகோ 

வீக்ஷாதி தீக்ஷா வி ஷயாவாம் | 
ஹௌத தாராவாஹி ததொ விஷொ 
க்ஷாத்ெொவாப ஹா ? 2 

15 அசு ! 


( அ 


த 


தமிழ் வியாக்கியானம் 


117 


வ்வாறு 


ந 


ஊக 


{ 186. ) நயன் 

நயன தீக்ஷை , பரிசதீக்ஷை , வாசிகதீக்ஷை , பாவனா 
தீக்ஷை , சாஸ்திரதீக்ஷை , யோகதீக்ஷை என்னும் ஆறு தீக்ஷைக 
ளும் ஔத்திரி தீக்ஷைக்கு அங்கமாய் அதனுளடங்கும் . 

ஆதலா 
ல் ஔத்திரிதீக்ஷையே மேலானதாகும் .. ஏனைய தீக்ஷைகளாலும் 
பாவம் நீங்கும் . 

ஏழுவகைத் தீக்ஷைகளுங் கண்டு 
கொள்க . 

(186 ) 
( அ - கை .) சைவமுத்திரா தீக்ஷையை இரண் 

சண்டு சுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் . 
ஸ்ரீ வெஷ நாரை வலயெ து ஜெயா 

தா கடாக்ஷஸிலா பலிவாஹ. | 
சூறாவயொ வெ.தி வதோக்ஷா 
ு உாவ உா ந வயாஹி தீக்ஷா || 

1 ச அஎ 
ஓண்பாவி நா நி ஜி.ஆகக்ஷேயக 

ஷட குணன ராவெஷ நாரை 1 . 
பாயவா மெஷ JA விபெஷெ z 
మ్యూం ఆ 

வ ஜெயா ணொ க அ அ 
( 187-188 . ) செம்புமுதலியவற்றோடு செய்யப்பட்ட உருத் 
திராக்கங்களால் ஆக்கிய திருவேடமாகிய சிவமுத்திரையை சமய 
தீஷையிலாவது அதற்கு முன்னாவது சிஷ்யனுடைய காதுகளி 
லே மந்திரசகிதமாகத் தரிக்கவேண்டும் . இதுவே முதலாவதான 
சிவமுத்திராதீக்ஷை யெனப்படும் . சுவர்ணமுதலியவற்றோடு 
செய்யப்பட்ட உருத்திராக்கங்களுடன் கூடிய சட்குண்டலமென் 
னும் சுந்தரவேடமாகிய சிவமுத்திரையை விசேடதீக்ஷையில் தரி 
க்கவேண்டும் . இவ்வாறன்றி அன்பர்களுடைய அன்பிற்குத்தக் 
கவாறு சிவன 

து அடிமையென்பதைத் தெரிவிக்கும் முத்திரை 
யைத் தரித்தலும் சைவமுத்திராதீக்ஷை யென்றறிந்து 
கொள்க . 

( 187-188 ) 
( அ - கை . ) சாதார நிராதார தீக்ஷைகளைப்பற்றிக்கூறுகின்றார் . 
தெயா அக்ஷெதி பலிவாமெஜொகா வாயாாவா யா 
(ரவியொறறொக | சூவாய 8 5- ) 

" 
ய - உாஉலா காயடா பெல 

உவரா பலிவெ ந ாக அகூர 


சு 


ஸகனா 


118 


சைவபூஷணம் 


கா 


( 189. ) தீக்ஷையானது சாதாரதீக்ஷை நிராதாரதீக்ஷையெ 
ன இரண்டுவகைப்படும் . 

சகலவர்க்கத்து ஆன்மாக்களுக்கு ஆசி 
ரியர்செய்வது சாதாரதீக்ஷையாகும் . பிரளயாகலர் விஞ்ஞானக 
லர் என்னும் இருவகை ஆன்மாக்களுக்கும் ஸ்ரீமகாதேவர் தாமே 
செய்வது நிராதாரதீக்ஷையென்றறிந்து கொள்க . 

( 189 ) 
( அ - கை .) சாதார நிசாதாரதீக்ஷை இரண்டலுள் சாதாரத் 
க்ஷையானது சபீஜமென்றும் நிர்ப்பீஜமென்றும் இருவகைப்படு 
மெனக் கூறுகின்றார் . 

வீஜெயகா தடிய தீக்ஷா வாவெக்ஷக்ஷா 
நிரவெக்ஷக்ஷா ! வகாயிகாரெணுகாவய 
கா தீெெக்ஷவ வா ஜொக்ஷா வ !! 

( 190 ) சபீஜதீக்ஷையென்றும் நிர்ப்பீஜதீக்ஷையென்றும் சா 
தாரதீகை இருவகைப்படும் . அவற்றுள் சபீஜதீக்ஷையாவது சம 
யாசாரங்களுடனே செய்யப்படுவது நிர்ப்பீசதீக்ஷையாவது 
யாசார சுத்தியுடனேசெய்யப்படுவது . இவ்வாறு சிவாகமங்களிற் ! 
கூறப்பட்டிருத்தல்காண்க . இந்தத்தீக்ஷைபே முத்தியைத் தரும் . 

பூஜைக்கு உபயோகிக்கும் பாத்திரங்களைப்பற்றி ஆகமங்கள 
ளிற் கூறப்பட்டிருக்கின்றது . அதனையும் இவ்விடத்துக் கூறும் 
கிறோம் . 
தான , 2. காவ 

" ) 

உாது யாவஜவ . தயொத 30 ! 8 க 
துவத்தை யேவாவாதிந்த யாக சூயல 
வாவஜ !, M8) ெெவலாவக )- கெ !! 

( இதன்பொருள் .) செம்புப்பானை வெங்கலப்பானைகளில் உ 
டைந்து போகுமட்டும் சமையல் செய்வது உத்தமம் . மண்பானை 
புதிதாய்வாங்கி அதில் சமையல் செய்வது உத்தமம் . அல்லது 
மூன்றுநாள்வரை மண்பானை உபயோகிக்கலாம் . அதற்குமேல் உப 
யோகிக்கக்கூடாது . இரும்புப்பானை முதலியன பூஜைக்கு எப் 
பொழுதும் ஆகாது . பிசாசகாரியங்களுக்கு ஆகுமென்பதாம் . () 

( அ - கை .) நிர்வாண தீகையின் பேதத்தைக் கூறுகின்றார் . 
நிவாண தீக்ஷாத ஒவெவிவிஞா வலவொய ! 
உா . மாத தடிய ஜெதி ஓ யொவி வெலாகா 2 


ல் 


வா 


தமிழ் வியாக்கியானம் . 


119 


வியாவறி ஜொகூட 3-பண்ய வாசு 


" வாக பலிவாஜி , 


11 ககூக 


( 191.) நிர்வாண தீக்ஷையானது நான்கு வகைப்படும் . எவ் 
வாறெனில் , சத்தியோநிர்வாணம் , அசத்தியோ நிர்வாணம் , 
லோகதர்மினி, சிவதர்மிணியென அவரவர் பரிபாகத்துக்குத்தக்க 
வாறு பேதப்படுமென்க . இதற்குப் பிரமாணம் : 

ஆகா நாதாவலா | சயாத வுளை ஹீணா 
ஜொசுயஜிபுணீ யா யா விபுளை 22- க்ஷொபவ 
யஜி_ a 


( இதன்பொருள் . ) க்ஞானரத்னாவளியில் பாபகர்மம் எவ்வ 
ளவு உண்டே 

அவை அனைத்தையுஞ் சோதித்து புண்ணியகர்ம 
ங்களைச் சோதியாமல் இல்வாழ்வானுக்குச் செய்யப்படுவது உ 
லோகதர்மிணிதீக்ஷையாகும் . புண்ணிய பாவங்களிரண்டையும் 
நன்றாகச் சோதித்து மோக்ஷத்தில் விருப்பமுடைய துறவிக்குச் 
செய்யப்படுவது சிவதர்மிணியாகுமென்பதாம் . 

சத்தியோ நிர்வாண தீக்ஷையாவது சற்குருவானவர் சடத் 
துவசோதனை செய்து சிகாச் சேத ஓமமுஞ்செய்து சிவபதத்தில் 
ஆன்மாவைச் சேர்த்தமாத்திரத்தில் தேகநீக்கமுண்டாவது . அவ் 
வாறன்றி , பிராரத்தகர்ம அனுபவத்தின் முடிவில் சிவபதத்தில் 
ஆன்மாவைச் சேர்ப்பது அசத்தியோ நிர்வாண தீக்ஷையாகும் . (191 ) 

( அ - கை .) சிவ தீக்ஷா மண்டப சொரூபலக்ஷணம் இரண்டு சு 
லோகங்களாற் கூறுகின்றார் . 

அரசு 

ச வயதாத ஹி .டவதாக - 
காரொவணகார வணவ 

டாதா 
வவ நஃ வகாரொ வெ 
வெ பாலதி வா ஹூ ம 
வொ கோழா 
வாடெ வாயா வடிபொ வணபாய் ந. 30 
வரகிவப்படெக்ஷ | வெ 
மூளை யொகா!? 

வாக 


வல 


ఊ UT 5 


ஐ 


ப 


- ககஉ 


கு 


W - தவாய குக 


1 


வாய ந . ஸாச 


கக ] 


120 


சைவபூஷணம் 


( 192-193 . ) சிவதீக்ஷா மண்டபம் பஞ்சபூதசொரூபமாகயிரு 
க்கும் . எவ்வாறெனில் , மகாரம் பூமி , ணகாரம் அப்பு , டகாரம் 
அக்கினி, பகாரம் வாயு , மகாரம் ஆகாசம் . இவ்வா மண் 
உபமென்பதற்கு பொருள கண்டுகொள்க . இதுவன்றி மண்டப 
மெங்கும் சாந்தியத்தகலாசொரூபம் , பந்தற்கால்கள் பதாத்வா , 
மண்டபத்தின் நடு வர்ணாவா, கும்பங்கள் மந்த்ராத்வா , ஓமத்திர 
வியங்கள் தத்துவாத்வா , மண்டபமமைத்திருக்குமிடம் புவனாக் 
வா , மண்டபத்திலுள்ள நான்கு வாயில்களும் நிவிர்த்திமுதல் சாந் 
திவரையுள்ள கலாத்வா , இவ்வாறாகலின் மண்டபம் ஆறத்துவா 
வின் சொரூபமென்றறிந்து கொள்க . 
( . அ - கை . ) சிவ தீக்ஷா மண்டபத்தின் அளவு கூறுகின்றார் . 
தீக்ஷாணைவ ஹவாநதி கி . வெடிதோம் 
8ெ வொக வஹகராசு தயொடிபாகாஉ 

வாது 
யடிதொவிதழ | சுந நா நஹாஜி வங்காத 
ஜாரவ ,) ஹ உயாக வரலெ கொதா வியா 
தொவயசு தெயா தியா தி.க. சாக 

( 194 , ) சிவதீக்ஷாமண்டபத்தினளவு அம்சுமானாகமத்திற் 
சொல்லப்பட்டிருக்கின்றது . அது வருமாறு : -ஐந்துமுழமுதல் 
பதின்மூன்று முழம் வரை நான்கு கோணமாகக் கொள்ளலாம் . 
அவற்றுள் ஐந்துமுழம் , ஆறுமுழம் , எழுமுழங்கள் முறையே , 
அதமத்தில் அதமம் மத்தியம் உத்தமமாகும் . எட்டுமுழம் , ஒன் 
பது முழம் , பத்து முழங்கள் முறையே மத்தியமத்தில் அதமம் 
மத்தியமம் உத்தமமாகும் . பதினொருமுழம் பன்னிரண்டு முழம் 
பதின் மூன்று முழங்கள் முறையே உத்தமத்தில் அதமம் மத்திய 
மம் உத்தமமாகும் . இவற்றுள் எது அமையுமோ அதனையமைத் 
துக்கொள்ளவேண்டும் . இவ்வாறன்றி இன்னுபொருமுறை அந்த 
ஆகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . அது வருமாறு : 
ஐந்து முழம் ஏழு முழம் ஒன்பது முழங்கள் முறையே அதமத் 
தில் அதமம் மத்தியமம் உத்தமமாகும் . பதினொருமுழம் பதின் 
மூன்று முழம் பதினைந்து முழங்கள் முறையே மத்தியமத்தில் 
அதமம் மத்தியமம் உத்தமமாகும் . பதினேழுமுழம் பத்தொன்ப 
து மூழம் இருபத்தொருமுழங்கள் முறையே உத்தமத்தில் அத 


11 ககசா 


தமிழ் வியாக்கியானம் . 


121 


கத 


ஸ 


ஷ 


| ககூடும் 


O 


( ககூசு ] 


மம் மத்தியமம் உத்தமமாகும் . இவ்வாறு சொல்லப்படும் மண்ட 
ப பேதங்களை அறிந்து எந்தக்காலத்தில் எந்தச்சாதிக்கு எது 
பொருத்தமோ அதைத்தெரிந்து மண்டபம் 

அமைத்துக்கொள் 
ளல் வேண்டும் . 

( 194 ) 
( அ - கை . ) நிருவாண தீக்ஷா மண்டப இலக்கணம் பதினொரு 
சுலோகங்களற் கூறுகின்றார் . 

தீக்ஷாவொ யயா தயொடியகபெராயாவிேலார 
1. வெவார வராஹி தாவ பதிவதுஉபா TO 
வவாணை ! க டாகாயோ வா ) 
ஜொதெயய 
yாஜஃவாடாஷொ மாந 
வொய வலவொ வாவ ஜி.வ varo || 
சூஜா % )வசூ 3ுவபவ யாஷிங் 

சுநொத ெெபரு ாதி அதவியா | 
MOV- ய கொஷா நி த . வெய 
வலாய ஷ ) " 

ஷா நவஹி வயலாக 
3வெணைவது கொஷ நவக வெவெ.கஹஷா 
த த வ 

ஆராஜஷகராவயிட விஹிதா விலாரகா 
யொ_நதா | வாமநாய வவேவெ , வி ததா 
வெஉாமலோ 2 

தெயாஸன் வரி 
தொவி ணை ஹாவெதீ வியெயெத @ 0 | 

சிலி வெஷ வி . மயஜ.நாவெதீ 
ஷாணமா ஹஸா நா நவ தீ 

ஷால தெ 

உத. ெெவதஉக ஜகொ 
ஷ நவகெ வஹௗஷயிவபாவ நாஜெகா வெடிய 
yுலயஜ நாக த தாவி வெதீ தயா || 

மகனை 
உ 
கதாவா வடவய நீயஜ நதஃ வெபாதவஜே 
உகா தவா உக்ஷிண து கொஷ நவக கண 
வதுஷொணம் நி 20 தல 
ததெயொதெயதொ 

தெயகொ விவாரொவ வியாது 
ெெகக்கா தபொகாமஉஉ ஃ | 
16 


2-3ுஜொ 


ககஎய் 


தசவ த 

. 


வ.த 


ல 


யொவவெவாவதா 


தா | 


ந 


வ ) காவ மாணவி 


. 


3) 


பாக க 
ஸா 

|| 200 


வ 


" ஹாவJ கள 


ல 
8 


ய த 
122 

சைவபூஷணம் . 
ஊழாயஹி தவைவாய நதாஹொமொளுதி 
க- வாவொழி J20 முவொய ததா 3 
ஜெ ) அ நாஷம்0 வஜ . | யொ நி விவவத வசு 
வததா வாயாஜாலூதா ஜெவெலு 
3 - தொவ ) வலு : 2 : 

க 
வணவ குணஜிஹொஜி த . து ததாஹாவ 
வாஷ கெவகாசிதி வலவவிதிவடா வலா 
வா வஷு க . நாசா தெஷா தெஷ 

தஷ வ 
வெஷிகா 2 உலக வவொதா தவதுஷொண 
தா தன . ஷவுனஸுதெயளூ காயத தஃ | 
வ 

ந வாரி தி தயம் விநொசாவடி .2020 வர o 
வாரதொஉக்ஷெ தீ ணி 
வெக வாயென! தாஹெ ) ஜெய வடிதய 
அயுக ெெவகல வி நாயொ தப . 

பல வ 3 ) 
ெெவகவே.த உயுகஜொவித ய வதியா || 20 உய 

வெக்க ஆயத ைஹி விஷன . வெக 
வெக வி . நா தெல தீ | வணகா ஹெய தீரிதொரு 
ு தி யசு ஷொக வா நா . வயலூன் 

வடா நா . வயவவாகாவ ).கி 
ஜெவகொஷமண நா நக்ஷதுரைஜாவ J தா " 
தீக்ஷாணைவதே30 நவகரெராஜாவஷாநாவ 
யொவெ ணை வெெெகக்காத 
@ 

காயடாஷகெ 
நொகவக் | 

தகலி ெெவகஜிஷயஜநாடி 
3.தௌஷயாக தத ஆவி வகைய 
ஜ . நாெெவ ெெெவகாவடாகடா 
கணாய -30 வடிசிரு வகர 50 வாஹெ ) 
வதராக்ஷவெபதாமொ 2 T த - ஷவ ) த ? 


பலூா ந 


ெெயகவோ 


அயம் 


வாவ ந . தாஜ 


112.0x 


25 

த த த க 


கா 2 


1120 சம் 


தமிழ் வியாக்கியானம் . 


123 


யொவூாக வாரகொஷொதரா கொணெ தேவ 
--தவாதி தக 22.க கொஷா நி வவொதா வ 
ஜஹாஜிவடிவ ) வலிவேடி . 

F1 2 O ரு 


வெக 


வி நா 


2.ரஉ 0 | 


( 195-205 . ) நிருவாண தீக்ஷைக்குப் பதின்மூன்றுமுழ நீளத் 
தில் உள்ள மண்டபமே உத்தமம் . ஆதலால் பதின்மூன்றுமுழ 
நீளமும் பதின்மூன்றுமுழ அகலமுமாக மண்டபம் அமைத்து நா 
ன்கு வாயில்களும் அமைத்து , வாயில்களல்லாத ஏனைய இடங்க 
ளெல்லாம் மறைத்து மண்டபம்போலாவது கூடாரம்போலாவது 
சதுரச்ரமாக அமைத்துக்கொள்க . இந்த மண்டபம் அமைத்தி 
ருக்குமிடம் நிலத்தைவிடப் பன்னிரண்டங்குலம் உயரமாயிருக்க 
வேண்டும் . கால்கள் பதினாறாவது , 

கால்கள் பதினாறாவது , பன்னிரண்டாவது , எட்டா 
வது , நான்காவது இருக்கவேண்டும் . அந்த மண்டப இடத்தைச் 
சமதலமாக்கி மணியாசுப் பலகையால் விளக்கஞ்செய்து அதன் 
மேல் மனுசங்கியையாக மாவிலே தோய்த்த பதினான்கு நூலினால் 
தெற்கு , வடக்கு , கிழக்கு , மேற்காகக்கீறி பதின்மூன்றுக்கு பதி 
ன்மூன்று பதமாக்க நூற்றறுபத்தொன்பது பதங்களாகும் . 
ற்றுள் நடுவிலுள்ள ஒன்பது பதத்தில் மண்டலேஸ்வர வேதிகை 
அமைக்கவேண்டும் . அந்த வேதிகை கைமுழத்தில் மூன்று முழ 
அகலம் மூன்றுமுழ நீளம் மூன்றுமுழ உயரமாக மண் முதலியவற் 
றால் அமைத்துக்கொள்ளல் வேண்டும் . அல்லது அந்த அளவில் பா 
தி கொள்ளல் வேண்டும் . அந்தவே திகையின் உயரத்திற்குக்கீழ் அ 
ந்த வே திகையைச்சுற்றி நாலங்குல அகலம் இரண்டங்குல உயரத் 
தில் சதுரச்ரமாக உபவே திகை அமைத்துக் கொள்ளல் வேண்டும் . 
மண்டலேஸ்வர வேதிகை ஒரு பதமும் எட்டுப்பதமுமா யிருக்க 
வேண்டும் . 

அதனுடைய உயரமானது அகலத்திற் பாதியாக 
வேனும் அகலத்திற்கு ஒத்ததாகவேனும் இருத்தல் வேண்டும் . 
இவ்வாறு மண்டலேஸ்வர வேதிகை அறிந்துகொள்க. 


அந்த மண்டலேஸ்வர வேதிகைக்கு மேற்கே ஒன்பது கோ 
ஷ்டநடுவில் இஷ்டலிங்க பூஜார்த்தமாக ஒருமுழ அகலம் ஒருமுழ 
நீளம் ஆறங்குல உயரத்திலாவது நாலங்குல அகலம் இரண்டங் 
குல உயரத்திலாவது ஒரு வேதிகை அமைக்கவேண்டும் .. 


124 


சைவபூஷண்ம் . 


இந்த இஷ்டலிங்க வே திகைக்கு வடக்கே ஒன்பது கோஷ்ட 
நடுவில் பஞ்சௌஷதி , பஞ்சமிருத்திகை , பஞ்சபத்திரம் , பஞ்சப 
ட்டை , பஞ்சோதகம் என்னும் இவற்றின் ஸ்தாபனார்த்தமாக ஒரு 
வேதிகை இஷ்டலிங்க வேதிகைபோல் அமைத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 


அந்த வேதிகைக்குக் கிழக்கே ஒன்பது கோஷ்டத்தின் நடு 
வே பஞ்சகும்பங்களை ஸ்தாபிக்கும் பொருட்டு ஒரு வேதிகை அ 
மைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

அதற்குக் கிழக்கே கும்பவர்த்தனி பூஜைக்காக முன் சொன் 
னபடி ஒருவே திகை அமைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

அதற்குத் தெற்கே ஒன்பது கோஷ்டத்தில் ஒரு ஓமகுண் 
டம் அமைக்கவேண்டும் . அந்தக் குண்ட இலக்கணம் வருமாறு: 
ஒருமுழ அகலம் ஒருமுழ நீளம் சதுரமாய் மூன்று மேகலைகளு 
டைய உயரத்துடனே ஒருமுழ ஆழம் உடையதாய் உள்ளே ஒரு 
அங்குல அகலம் கண்டத்தை யுடையதாயிருக்கவேண்டும் . மு 
ன்று மேகலைகளின் இலக்கணம் வருமாறு: - இரண்டங்குல உயர 
அகலத்தில் கீழ்மேகலையும் , மூன்றங்குல அகல உயரத்தில் நடுமே . 
கலையும் , நாலங்குல உயர அகலத்தில் மேல் மேகலையுமாக இவ் 
வாறு மூன்று மேகலையின் இலக்கணம் அறிந்துகொள்க . குண் 
டத்தின் நடுவில் நான்கு இதழில் ஒருநாபிக்கமலமும் குண்டத் 
தின்மேலே தெற்குத்திக்கில் மேல் மேகலையின் நடுவில் எட்டங் 
குல அகலம் பாதி அங்குல உயரத்தில் அரசிலைபோற் குண்ட 
யோனியும் அந்தக் குண்ட யோனிக்கு அரசிலையின் காம்பு போல 
நீளமும் அமைத்துக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு ஓம குண் 
ட இலக்கணம் அறிந்து கொள்க . 

இந்தப் பதின்மூன்றுமுழ மண்டபத்தினுள்ளே ராக்ஷத பத 
மான வெளிவீதியில் நாற்பத்தெட்டுப் பதங்களில் இருபத்தேழு 
கலசங்களுக்கு வேதிகை அமைக்கவேண்டும் . அந்த வேதிகை 
ஒருசாண் அகலம் ஒருசாண் நீளம் ஆறங்குல உயரத்தில் சதுர 
மாக இருக்க வேண்டும் . நாற்பத்தெட்டுப் பதங்களில் இருபத் 
தேழு கலசங்களுக்கு வேதிகை அமைக்கு முறை வருமாறு ; 

கீழவாசலில் மூன்று பதங்களைவிட்டு வடபக்கத்தில் இரண்டு 


தமிழ் வியாக்கியானம் , 


125 


பதத்தில் இரண்டு வேதிகையும் , அந்த வாசலுக்குத் தென்பக்கத் 
தில் மூன்று பதத்தில் மூன்று வேதிகையும் , அப்பால் ஒருபதம் 
விட்டு அடுத்த மூலையில் ஒருபதத்தில் ஒருவே திகையும் , அதற்கு 
மேற்கே இரண்டு பதம்விட்டு இரண்டுபதத்தில் இரண்டுவே திகை 
யும் , அப்பால் வாசல் உள்பட மூன்று பதங்கள்விட்டு மேற்கே 
இரண்டுபதத்தில் இரண்டுவே திகையும் , அப்பால் ஒருபதம்விட்டு 
மேற்கே ஒருபதமும் மூலையில் ஒருபதமும் அதற்கே வடக்கே 
ஒருபதமுமாக மூன்றுபதங்களில் மூன்றுவேதிகையும் , அப்பால் 
ஒருபதம் விட்டு இரண்டுபதத்தில் இரண்டுவே திகையும் ; அப்பால் 
வடக்கே மூன்றுபதமும் வாசலும் விட்டு மூன்றுபதத்தில் மூன்று 
வேதிகையும் , அப்பால் ஒருபதம்விட்டு மூலையிலுள்ள பதம் ஒன் 
று அதற்குக் கிழக்கே உள்ள பதம் ஒன்று ஆக இரண்டுபதத்தி 
லும் இரண்டுவேதிகையும் , அதற்குக் கிழக்கே ஒருபதம் விட்டு 
அப்பாலுள்ள இரண்டுபதத்தில் இரண்டுவே திகையும் , அதற்குக் 
கிழக்கே மூன்றுபதமும் வடக்கு வாசலும் விட்டு அதற்குக் கிழக் 
கே மூன்றுபதத்தில் மூன்றுவே திகையும் , அதற்கப்பால் ஒருபத 
ம்விட்டு ஈசானமூலையிலுள்ள பதம் ஒன்று அதற்குத் தெற்கே 
பதம் ஒன்று ஆக இரண்டுபதத்தில் இரண்டு வேதிகையும் , அமை 
த்து , அதற்குத் தெற்கே உள்ள ஒருபதத்தை விட்டு விடவேண் 
டும் . 

இவ்வாறு இருபத்தேழு பதங்களிலும் இருபத்தேழு 
கலசவேதிகை அமைத்துக்கொள்ள வேண்டுமென்று அம்சுமான் 
ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது . பதின்மூன்று முழத் 
தில் சதுரமாக அமைக்கும் மண்டப இலக்கணம் இவ்வாறு அறி 
ந்து கொள்க . 
இனி ஒன்பது முழ நீளம் ஒன்பது 

முழ அகலத்தில் எண்பத் 
தொருபதத்தில் அமைக்கும் மண்டப இலக்கணம் வருமாறு : 

ஒருமுழங்கொண்ட கடுவிலுள்ள மத்தியபதம் ஒன்றும் சுற்றி 
யுள்ள எட்டுப்பதமும் ஆக ஒன்பதுபதத்தில் மண்டலேஸ்வரவே 
திகை . அதற்கு மேற்கே ஒன்பதுபதத்தின் நடுவில் இஷ்டலிங்க 
வே திகை , அதற்கு வடக்கில் பஞ்சௌஷ தவே திகை . அதற்குக் 
கிழக்கில் பஞ்சகும்பவே திகை . அதற்குக் கிழக்கில் கும்பவர்த்தனி 
வே திகை. இவ்வாறு ஐந்து வேதிகையும் , அதற்குத் தெற்கே ஒன் 


1-26 


சைவபூஷணம் , 


பது பதத்தில் சதுரமாக ஓமகுண்டம் ஒன்றும் . இராக்ஷ தபதம் மு 
ப்பத்திரண்டில் கிழக்கு முதல் நான்கு வாசலுக்கும் நான்குபதமும் 
அக்கினி மூலைக்குமேல் பதம் ஒன்றும் ஆக ஐந்து பதங்கள் நீங்க 
ஏனைய இருபத்தேழுபதங்களில் முன்சொன்னவாறு இருபத்தேழு 
கலசவே திகைகளும் அமைத்துக்கொள்க. இவ்வாறு ஒன்பது 
முழ மண்டப இலக்கணமும் அம்சுமான் ஆகமத்திற் சொல்லப் 
பட்டிருக்கின்றது . சிவதீக்ஷா மண்டப இலக்கணத்தைக் குருமுக 
மாக் அறிந்து தீக்ஷை செய்தல் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் மங்க 
ளத்தைத் தருவதாகும் . குருமுகமாகத்தெரியாது செய்யின் அ 
மங்களத்தைத் தருமாதலின் குருமுகமாக அறிந்தே செய்யவே 
ண்டும் . 

( 195-205 ) 
( அ - கை .) மண்டபத்தின் எண்பத்தொரு பதங்களின் பெய 
ரைக் கூறுகின்றார் . 

வணகாதிவாநி ணைவ தன . கயாஉஹீஷாய 
த . வெக வ ஹவடி . ஹி 3 ஆ மஜிதஹாஷள 
20 ெெஷவிகள் | 3ுஷ ) ° 

ஷொ அஉ 
லகல் அகாரி ெெவலாவக ஆர் . 

அ.வ. 
சாக்ஷலஜி.சி ஷொகா வடாவாமல் " 

( 206. ) மண்டபம் சமசதுரமாக எத்துணை முழத்திற் கொ 
ண்டாலும் அந்த இடத்தை கிழக்கு மேற்காகவும் தெற்கு வடக் 
காகவும் நூலினாலே ஒன்பதுக்கொன்பதாகக் கீறி எண்பத்தொரு 
பதமாக்குக , அவற்றுள் நடுப்பதம் பிரமபதம் , அதைச் சுற்றி 
யுள்ள எட்டுப்பதம் தைவிகபதம் , அதைச்சுற்றியுள்ள பதினாறு 
பதம் மானுடபதம் , அதைச்சுற்றியுள்ள இருபத்து நான் குபதம் 
பைசாசபதம் , அதைச்சுற்றியுள்ள முப்பத்திரண்டுபதம் இரா 
க்ஷசபதம் , இவ்வாறு எண்பத்தொரு பதங்களினுடைய பெயர் 
அறிந்துகொள்க . 

( 206 ) 
( அ - கை . ) மண்டபத்தின் நூற்று - அறுபத்தொன்பது பதங் 
களின் பெயரைக் கூறுகின்றார் . 
லாநெஜா நவதி அயொடிகரெஃ களவா வா 

வாஹ , வெசுெையா ஹிதோஷகஉ .. 
வாெெஜவிக தஹி ! 2 ஷ ஹ வீயி 


வா நி 


/ 20 கா 


{ 


வா கய . 


2 


தமிழ் வியாக்கியானம் . 


127 


கா தயாவாக உாலுாய தா ஷவதி : ெெவலா 

வாஜா 
அ . வரிதொஷவளுசுெையா ஷொலாஷச ராக்ஷ 


no 1 


//உஎ 


1 


3 


+ 


( 207. ) மண்டபத்தைப் பதின்மூன்றுக்குப் பதின்மூன்றா 
கக்கீறி நூற்றறுபத்தொன்பது பதமாக்குக 

அவற்றுள் நடுவில் 
உள்ள ஒருபதம் பிரமபதம் , அதனைச் சுற்றியுள்ள எட்டுப்பதம் 
தைவிசுபதம் , அதனைச்சுற்றி மூன்று வீதியிலுமுள்ள எழுப 
த்திரண்டுபதம் மானுடபதம் , அதனைச்சுற்றியுள்ள நாற்பதுபதம் 
பைசாசபதம் , அதனைச்சுற்றியுள்ள நாற்பத்தெட்டுப்பதம் இசாக்ஷ 
ஸபதம் . இவ்வாறு அம்சுமானாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின் 
றது . 

( 207 ) 
( அ - கை ,) பதப்பிரயோசனங் கூறுகின்றார் . 
வாஹெ ணைாைெெவஷிகா வ ெகாயெடாவ 
வெவ or a ஷாவ வெடி குணவத நா 
வெதமொத ெெவராவல் வாரிவாரகா 
ய வடலஹாரயொழ) வ வாஹெ காவ J 
திஉெவகுஹவிஷபா வொக 

ாக ஹி தஉடாக்ஷ o ||20 அ | 

தா 
( 208 ) பிரமபதத்தில் மண்டலேஸ்வரவே திகை . தைவிக 
பதத்தில் உபவேதிகை, மானுஷ்பபதத்தில் ஓமகுண்டமும் நான்கு 
வேதிகைகளும் , பைசாசபதத்தில் பரிசாரகர் முதலியவரின் சஞ்சா 
ரம் . ராக்ஷசபதத்தில் ஆவரண தேவர்களுக்குரிய கலசஸ்தாபனம் 
இவ்வாறு சிவதீக்ஷா மண்டபப் பிரயோசன மறிந்து ஆசிரியர் சிவ 
தீக்ஷை செய்விக்க வேண்டும் . 

( 208 ) 
( அ - கை . ) எண்பத்தொருபதங்கள் 

கொண்ட 
மண்டப இலக்கணங் கூறுகின்றார் . 
உார யாது ரவலு- தகாமெஹெ 
வாஉாவிஷொல நவொ நவவஉ ஸாக 

வ 
22. நவவெஸவத திவடிஜெ. 

கூண நவவலிவணைவவியா நா !! 


சிவ தீக்ஷா 


உகே 


128 


சைவபூஷணம் . 


( 209. ) -- ஒன்பது , எட்டு , ஏழு , ஆறு , ஐந்து என்னும் இ 
ந்த எண்களுள் யாதானும் ஓர் எண்ணுள்ள கைமுழத்தையுடைய 
இடத்தில் பன்னிரண்டு அல்லது பதினாறுகால்கள் அமைத்து எண் 
பத்தொரு பதங்களாகச் செய்ய வேண்டும் . 

நடுவில் மும்மூன்று 
பதமாக் ஒன்பது பதங்களிருக்கவேண்டும் . அந்தப் பதங்களில் 
வேதிகைகளை அமைத்து பக்கங்களில் இருக்கும் மூன்றுபதங்க 
ளின் மத்தியில் ஒன்பது அல்லது ஐந்து குண்டங்களை யுடையதாய் 
அம்மண்டப மிருக்கவேண்டும் . 

( 209 ) 
( அ - கை ). மண்டப குண்டசுத்தி இரண்டு சுலோகங்களாற் 
கூறுகின்றார். 

வீக்ஷாவொக்ஷண தாலநாஜி வந நா ஜாரணா 
வரணெலாக ) வெவவநடராஜ- நவரோஜெ 
வாஃ கனாகந ந | தாவெஷ நவை நாஹு 
வி வத ரெவார வஜாவண வொகா ணைவ 

ஐயொ 2 நவக னாஜாஜிவி க்ஷவணாசு || 
வீக்ஷாவொக்ஷணதால நாவி வந நாநகாரணம் 
வாண வலா 3 ) ஸெவநடரஜ. நவரோஜெ 
வாஃ கனாகளு ந | தாவெஷ ந 31 ) நா கூய 
வத ரோவா வஜாவண வொகாராய து 
துஷமாவடணதினான்குணொவிதாலயயே 


[ உக 


உகக்ா 


( 210-211 . ) மண்டபசுத்தி பதினெட்டு வகைப்படும் . 
அவை வருமாறு : - கிரீக்ஷணம் , புரோக்ஷணம் , தாடனம் , அப்பி 
யுக்ஷணம் , கனனம் , உத்தா ரணம் , பூரணம் , சமீகரணம் , சேச 
னம் , குட்டனம் , சம்மார்ஜனம் , சமாலேபனம் , நிவிர்த்திமுதலிய 
கலைகளை -அருச்சித்தல் , சூத்திரவேஷ்டனப் , அர்ச்சனம் , ரேகா 
சதுஷ்டயகரணம் , வச்சிரீகரணம் , பொரிமுதலிய திரவியங்களை இ 
ரைத்தல் என இவ்வாறு மண்டபசுத்தி பதினெட்டுவகையுக் கண் 
டுகொள்க . பொரிமுதலியவற்றை இரைத்தலை நீக்கி சதுஷ்பதார் 
ப்பணஞ் சேர்த்து குண்டசுத்தி பதினெட்டு வகைப்படும் . 

( 210-311 ) 


தமிழ் வியாக்கியானம் 


129 


( அ - கை ) - இருபத்தேழு கலசதேவதைகளின் பெயரை இர 
ண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

பலாதி. நிஹேர்வலிதெரு தவ.நா வஹி விவா 
கஜாமீஷாவயா வா B.தீவிஷு நிடவ J 
திவ J- ஷ வரும் வாயினாநீவெலுவடி நாவ 
ஜாவே திஷாகலாவெவீ வண்ய நாயிவாய வைகா 
லெவொதாாவிதி: 
நநீமாதி ேஹாவதொ தவ நா வ UY Jobs 
வா விடிகாவயளை வ 

வாஸு ls தீ விஷ 
வ J- ஷொ வத்திகா 

கா | வாம் வாரரை நிலெலவடி 
நா உெவீ வ திஷாகஜெபமாஜாபாணய நாயிவா 
படவைகால நணவெ உெவ தாஃ || 


1/ உகஉா 


ண 


அ 


1/உககா 


( 212 - 213. ) இருபத்தேழு கலசங்களில் பூசிக்கப்படும் 
தவதைகள் இருபத்தேழு பெயர் ஆகும் . அவை வருமாறு : 
நந்தி , சாந்திகலை , மகாகாளம் , இந்திரன் , சூரியன் , அக்கினி, பிரு 
ங்கி , வித்தியாகலை , விநாயகர் . யமன் , வாஸ்து பிரமன் , நிருதி, விட் 

ணு , ரிஷபம் , நிவிருத்திகலை , ஸ்கந்தர் , வருணன், மகாலெக்ஷ்மி , 
வாயு , விநாயகன் , தேவி , பிரதிட்டாகலை , சண்டேசுரன் , குபேரன் , 
சப்தகுரு, ஈசானன் , பிரமன் ஆக இவ்வாறு கிழக்கு முதல் பிரத 
V ணமாக இருபத்தேழு கலசங்களில் பூசிக்கப்படும் . இருபத் 
தேழு தேவதைகளும் அறிந்து கொள்க . 

( 212 - 213 ) 
( அ - கை ) சிவ தீக்ஷா மண்டபத்தில் செய்யப்படும் பூஜாக்கிர 
மங் கூறுகின்றார் . 


வல ய . தொாணவ யெஉய அதுாராணி 
ததா @ கா நஷள கெதாநஜா 3.உயொ வெதீ 
|வவஷ 3 | ஹவ)வியிர ணைவு 
வாஹிராவா வடா z மாவாஜாயயகுலுவ 
ய- நிழணெபலாயெஷவிமாநஞாது 41 

( 214 ) சூரியபூஜை , தோரண பூஜை. துவாரபூஜை , எட்டுக் 
கொடிகளின் பூஜை , எட்டு யானையின் பூஜை , அஷ்டமங்கல பூஜை 

17 


உகசா 


130 


சைவபூஷணம் . 


வேதிகையின் சமீபத்தில் இருத்தல் . தனது கையை சிவனது 
கையாகச் செய்து கொள்ளல் , பஞ்சகவ்வியஞ் செய்தல் , மண்டப 
சுத்தி செய்தல் , வாஸ்த்து பிரமபூஜை , மகாலெக்ஷ்மி பூஜை , திக் 
குப்பாலர்களின் பூஜை , தசாயுதபூஜை , ஸ்திராசனம் , கும்பவர்த் 
தனிபூஜை , கணேஸ்வரபூஜை , சப்தகுருபூஜை , இஷ்டலிங்கபூஜை , 
மண்டலேஸ்வரபூஜை, அக்கினிகாரியாரம்பம் என இவ்வாறு மு 
றையே ஒன்றன்பின் ஒன்றாய்ச் செய்வது மண்டபபூஜாக்கிரமமெ 
ன்றறிந்து கொள்க . 

( 214 ) 
( அ - கை . ) தோரண இலக்கணங் கூறுகின்றார் . 
வ தெ தொரண க்ஷண வடவை . வௌவெ . 
யவௌவாயா ) வஜி தஹு 

தெ விவலை 
வ வக்ஷ தயொஉகவி | உரோவாயௗ 
த . தி வஜகாவஹை திய_கவ ந O வவ_ o 1 2 ! 
உயொய @ F வக வெவாம @yாரது உகரும் 

( 215 , ) சிவதீக்ஷாமண்டபத்திற்குத் தோரணங்கள்நான்கு . 
அவைவருமாறு : - கிழக்குவாசலுக்கு ஆலந்தோரணம் . தெற்கு 
வாசலுக்கு அத்தித்தோரணம் . மேற்குவாசலுக்கு அரசதோர 

வடக்குவாசலுக்கு இச்சில்தோரணம் . இவ்வாறு நான்கு 
தோரணமுங் கண்டுகொள்க . இந்தத் தோரணங்களுக்கு அகல 
மும் நீளமும் அந்தந்த வாசலின் அகல நீளங்களை யொத்திருக்க 
வேண்டும் . தோரணத்தின் மேல் செய்யப்படும் ஒன்பது சூலத் 
தின் நீளமும் கனமும் வருமாறு : -ஏழங்குல நீளமும் பெருவிரல் 
கனமுமாயும் மூன்றுபலகைகளாற் செய்யப்பட்டதாயும் குறுக்கே 
கனமாகவும் இருக்கவேண்டும் . இவ்வாறு அம்சுமான் ஆகமத் 
திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . 

( 215 ) 
( அ - கை .) அஷ்டமங்கலப் பலகைசளின் இலக்கணம் நான் 
கு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

தீக்ஷாணைவமைஉாஷ வகாநிகா ண 3 தொவ 
தெ தாகாகொய உருவிவ - வுததஷா 

ஜொவாயி_நீ | காயடா தஉநானஉயயை . 
ஸ்ரீகாராணொகக 38 ஸ்ரீ 8 தாஜிக் தன வாக ) 3 1 
தெசுவ 
த க வ வெக்ஷண ! 


ணம் . 


உகசு 


தமிழ் வியாக்கியானம் . 


131 


உகளா 


. 


ல 


ஜஹஸ சாங் 


உககா 


தாறுறானா நெகே33ு நா வெகாஷா 2 
யதொ யாவ விபதி செவஹா நிரவயீ தவ கா 
சொலவெசு | காயபாலெ.நவ 3.பலாஷனகா 
வலவ - தாநாஜெ தெயாய - ஸுவில 

J 
தாவ ந 8 யொஆஷா நு 11 
தெயாயா 888-30 விஷஜ ) கடியம் வீ விவெசு தா 
நெகம் வலிது உவபுணவணை கஷவ ஷஷா 

ஆவாரை வதகள் | வராக லவகவவலி 
தி யவெவொவித 201s3 வ ) 

திரவ 
ரொஹிராவின யாயபுதவா விதயெசு || 

11உக அ 
காஜாதி தடிஆ - வெவாண நாவெ- தெ 
நகா (பஹாபலாய திலொதவை லூவீ வலாக 

வாக 
ரீ காஜி.மீ | வனகா காவிவய- மீதய யஜெ 
வா ஒவொடி உ . 
தெஷு க 2 @ rcு 0 மாஜா விகெ 11 

( 216-219 . ) தீக்ஷாமண்டபத்திற்கு அஷ்டமங்கலப்பலகை 
சுவர்ணத்தினாலும் , வெள்ளியினாலும் , செம்பினாலும் செய்யலாம் 
அல்லது மரத்தினாற் செய்யலாம் . அந்தப் பலகையினுடைய நீ 
ளம் பதினாறங்குல மிருக்கவேண்டும் . பலகையினுடைய அகலம் 
எட்டங்குலமும் , கனம் இரண்டு அங்குலமுமாக இருத்தல் வேண் 
டும் . இந்த அளவில் எட்டுப்பலகை செய்துக்கொள்ளல் வேண் 
டும் . இவவாறு காரணாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . இது 
வன்றிப் பதினொரு அங்குலமுதல் பத்தொன்பது அங்குலம்வரை 
நீளமும் நீளத்திற் பாதி அகலமும் இரண்டு பெருவிரல் அளவான 
கனமுமாக இருக்கலாமென்று காமிகாகமத்திற் சொல்லப்பட்டிரு 
க்கின்றது . பலகையின் நீளத்தை மூன்று பங்காக்கி , கீழாயுள்ள 
ஒரு பங்கில் எட்டுப்பலகைகளிலும் பீடம் யெழுதவேண்டும் . 
மற்றைப் பங்குகளில் ஒரு பலகையில் கண்ணாடியும் , ஒரு பலகை 
யில் பூரணகும்பமும் , ஒரு பலகையில் இடபமும் , ஒரு பலகையில் 
இரண்டு சாமரமும் , ஒரு பலகையில் ஸ்ரீவத்ஸமாகிய இலக்குமி 
யும் , 

, ஒரு பலகையில் சுவஸ்திகமும் , ஒரு பலகையில் சங்கும் , ஒரு 
பலகையில் தீபமுமாக எட்டுப் பலகைகளில் எட்டு மங்கலங்களை 


132 


சைவபூஷணம் 


யும் எழுதவேண்டும் . இந்த மங்கலங்களை ஊர்வசி , மேனகை . 
ரம்பை , திலோத்தமை , சுமுகி , சுந்தரி , காமினி , காமவர்த்தனி 
யென்னும் எண்மர்கள் தரித்திருப்பதாகவும் , கண்ணாடியில் கந்த 
ரையும் , பூரணகும்பத்தில் வினாயகரையும் , இடபத்தில் . வீரபத் 
திரரையும் , சாமரத்தில் கங்கையையும் . ஸ்ரீவத்ஸத்தில் மகாலெ 
க்ஷ்மியையும் , சுவஸ்திகத்தில் ருத்திரனையும் , சங்கத்தில் சந்திரனை 
யும் , தீபத்தில் அம்பிகையையும் பூஜிக்க வேண்டும் . ( 216-219 ) 

( அ - கை . ) தசாயுதப் பலகைகளின் இலக்கணம் இரண்டு சு 
லோகங்களாற் கூறுகின்றார் . 
க - வர் 

ஹி 

உபாயயாய_வகா தா கா நா 
2 ாதி நாவா தீவெருகஜா 

ஜுவொல ததா 


கத . 


ெெவ தஉ ந த ) 


நனா | உதுக வா 


உத ) 


கா 


11உஉகாய் 


பணெத து வ நஸக்ஷண ணைவா உாரொவா 

உ 
ய தடிய - காய - கவ 3 . தெ யெதி வகூாதா || 112 உ cr 
கிணா நக்கிரணாமசாஜி கி யத கூதெ க்ஷ 

வஜ , கெ.துமாவவ க ஜி.தி யவலொளு 50 
வங்க ! பெஷஹாயயவளுகளு விஹி த ஹ 
ஸாய - ரை நதஉாகா 

வெவ நெவெ காய யைவா 
வி . தியா ஹாயுய O !! 

( 220 - 221. ) தசாயுதப்பலகை செம்பு முதலிய உலோகக் 
களினாற் செய்யலாம் . அல்லது மா முதலிய யக்ஞ விருக்ஷத்தி 
னாலும் செய்யலாம் . அந்தப் பலகை பதினாறங்குல நீளமும் - ஆ 
றங்குல அகலமும் மூன்று அங்குல கனமுமாய் இருத்தல் வேண் 
டும் . அல்லது யாகசாலையின் வாசல் அளவாகவாவது அதிற் பா . 

யாகவாவது நீளமும் நீளத்திற்பாதி அகலமும் கொள்ளலாம் . 
இவ்வாறு காரணாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . இவ்வா 
றன்றி வச்சிராயுதம் துவஜாயுதம் கதாயுதம் பத்மாயுதம் சக்கரா 
யுதம் என்னும் இந்த ஐந்தும் அளவுகோலினால் ஒருமுழ நீளங் 
கொள்ளலாமென்றும் , ஏனையசக்தி ஆயுதம் தண்டாயுதம் கத்தி 
ஆயுதம் பாசாயுதம் திரிசூலாயுதம் என்னும் ஐந்தும் இதிலே 
பாதியளவு கொள்ளலாமென்றும் கிரணாகமத்திற் சொல்லப்பட்டி 
ருக்கின்றது ; 

( 220-221 ) 


தமிழ் வியாக்கியானம் . 


133 


வக்ஷெ 


00 


( அ - கை . ) சுருக்குசுருவ இலக்கணம் மூன்று சுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் . 

9) கவுவக்ஷண ஸ வித 
ெெவவ ) தாஜாஜ் 

ெெவவ )-3 S 50 உணவ y ) நாஹொரெெவஃ | 
த ஜெ அத ஜு ெந கவாஸுவவா 
கர கிஉணாதே திமணிகாது வியி நா கா 
யாக்ஷ தானா தத: || 


விதான் 


2 


| 1222 


பாகா 


1 / 2 உஙா 


112 உசா 


வெஉஷாஜுவி J தா வ 3வதுஷொணா T 
ெெவாளூதா 3 ஜெ ) வது 5_33 ) ~ு 
ெெண y . வி_50 | ஸ்ரீ ெெவகே.ந வ J 
தாய ந மஉவ நளால நு 

காவ ) வெ ) தெ து ) 
ெெபாகெந் து பெஷுஜ J தி : வெ 
வயதெ 

2 வொஷவசு || 
ெெஜவஹாஜு வைபவயா ஹவாத . தெயா 
ஷக தவிரொதணைரைநக . மஜாயிரவிய 
கவிகுவொவலை | வ J ஷ 0 கஜ TO வாவாக தன 
வி.ந ெெவணவாஷொவ ேஉணவூ கொன் ) 
3 - க Uை U விவ டொ மணிகா || 

( 222 - 223 - 224. ) சுருக்கு இலக்கணம் வருமாறு : 
நீளம் முப்பத்தாறு அங்குலம் , அவற்றுள் இருபதங்குல நீளம் 
தண்டம் . அந்தத் தண்டத்தின் கனம் ஆறங்குலம்- அந்தத் 
தண்டத்தினடியில் கீழ்நோக்கித் தாமரைமுகுளம்போல நாலங்கு 
லத்தில் ஒரு கலசம் . அந்தத் தண்டத்தின் நுனியில் நாலங்குலத் 

ஒரு கெண்டி . அதற்கப்பால் எட்டங்குலத்தில் சதுரமாக 
ஒரு வேதிகை. அந்த வேதிகையினுயரம் ஆறங்குலம் . அந்த வே 
திகையின் நடுவில் நாலங்குல அகலம் மூன்றங்குல ஆழத்தில் 
வட்டமாக ஒரு பள்ளம் . அந்தக் குழியைச்சுற்றி எட்டு இதழ் . 
அதற்குமேல் மூன்றங்குல அகலம் ஒரு அங்குல நீளத்தில் ஒரு 
கழுத்து . அதற்குமேல் ஏழங்குல நீளம் நுனியில் மூன்றங்குல 
அகலத்தில் யானை உதடு போல் அமைத்து , வேதிகையினுடைய 


தில் 


134 


சைவபூஷணம் 





நடுவிலுள்ள பள்ளத்தில் ஓரங்குல அகலம் நெய் ஒழுகும் வழி 
யாகவும் , வேதிகையின் மேல் சித்திரவேலைகள் உள்ள தாயும் இரு 
த்தல் வேண்டும் . 

இனி சுருவ இலக்கணம் வருமாறு : நீளம் இருபத்துநா 
லங்குலம் . நுனியில் நாலங்குல நீளத்தில் வட்டமாக இரண்டு பள் 
ளம் . அதன் புறத்தில் இரண்டங்குலப் பிரமாணத்தில் யானை 
மத்தகத்திலுள்ள இரண்டு கும்பங்கள் போன்ற பிருஷ்டம் . அத 
ன் நடு , சேற்றினிடத்தில் வைத்த மான்குளம்படி போன் றிருத் 
தல் வேண்டும் . மூன்றங்குலப் பிரமாணத்தில் தண்டமுங் கலச 
மும் . இரண்டங்குலப் பிரமாணத்தில் கெண்டி . இவ்வாறு சுருவ 
இலக்கணம் அறிந்து கொள்க , சுருக்குசுருவ இலக்கணம் இந்த 
விதமாகக் காமிகாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . ( ) 

( அ - கை . ) பரிதி , விஷ்டாம் , தலைப்பாகை . உத்தரீயம் , ஞா 
னகட்கம் , கும்பம் , வர்த்தனி , கலசமென்னும் இவற்றின் இலக் 
கணமுங் கும்பசொரூபமும் ஐந்து சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

வாஜாஃ வரியில் காவயதொ 3 ந O தயாஜ 
ஷதொ நாஹபாழயதொய 

வாரதாஜ 
ஜொ ஜநிபவரணா | 

தி OU ஒலுறெெலஸு 
விஷாதொ 31 ந. வரிய கவச ஷி JJ 

வ கிட தாஜூதி தக தமரை ந yollஉஉரு 
உஷீஷ விதவால உத290 V 3Je 
க்ஷண வெவேணாஷகாவ மாணவி தகவ 
ெெஹகவிஜாரிதா ஷெவெ . வவவியெ க J 
தெலதி தவெகெ நாயவா விலத வொஷீஷா 
ய_க 3 தரீயயைவா தீவொகரைமெடாவி த 0 || 
கயபாச ஜநா நகரவாணஹிதகுபெஷ - தி . 
பாதா வெணிகாகாரஜாபா 3 - உயதெ 
யுதாஜுஜொ யிக ேததெவ் )-3 . 

வ J தாய் தன் 

பய தல காரணெ வொக 
ஹி தாஸயத. விய - சுஜாராளு தாலெந் 


தா-ஜடா 


ஸவ 


ன 


112.9 கூட 


2 . 


שסע 


ஹஸரா நயவா ஸ 


! உ உ எ 


தமிழ் வியாக்கியானம் . 


135 


ஸுஜி 


112 உக ! 


தெரு 
ாணயாவழி 
10ு ஹணெ ந லாவ 

பாவம் 
குஉையெ - ந் து வய- நீ பொக | 
சுவாகாவு ஹணே ந 
P ) 23 கா 

ஷாவு ) 
ஸ்ரீகாஜிகொக கவை , மரணம் ! 

||உஉ அா 
ஜாவாம் கு 0M3JPG- 3ுயிலெஜொ 

5 0 வபிராரது கயோலி க வயேவா : 
வகு அலாயவா ! வஜ்ர வகுதனரஐ 
2 ஜி த 0 வத,. ஜடா ஜீவித . 2 , வா , 

நு நியா 
காேவ நஜி.கி யா ந ணயாவநம் 

( 225-229 . ) பரிதியாவது பலாசங்கொம்பு அல்லது மாங் 
கொம்பில் இரண்டுமுழ நீளமும் பெருவிரல் கனமும் உள்ள தாய் 
1. சுமையாய் கணுவில்லா ததாய் உடைசலில்லாததாய் வளைதலில் 
லாததாய் நுனியுடனே கூடியதாய் இருத்தல் வேண்டும் . 

விஷ்டாமாவது முப்பது தருப்பையினால் முடியப்பட்டதா 
யும் பரிதியையொத்த நீளமுடையதாயும் இரண்டங்குலம் முடிச் 
சும் நாலங்குல நுனியும் உடையதாயும் இருத்தல் வேண்டும் . 
தலைப்பாகையென்பது தலையில் சுற்றுகிற ஆடை . 

அது 
எட்டுமுழ நீளமும் நான்கு பக்கத்திலும் சிவப்புக்கரையும் இருத் 
தலோடு மிருதுவாயும் உண்டை பாவு அதாவது குறுக்கு நூலும் 
நெடில் நூலும் ஒத்ததாயும் வெண்மையாயும் இந்த நீளத்தில் ஐந் 
தில் ஒருபங்கு அகலமுடையதாயும் இருத்தல் வேண்டும் . 

உத்தரீயமாவது , தலைப்பாகை வேட்டி நீளத்தில் பாதி நீள 
மாயும் அந்த வேட்டி அகலத்திற்பாதி அகலமாயும் அல்லது நீள 
த்தில் ஏழில் ஒருபங்கு அகலமுடையதாயும் மூன்றில் ஒருபங்கில் 
தோகையுடையதாயும் இருத்தல் வேண்டும் . இவ்வாறு தீப்தாக 
மத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது . 

ஞானவாளாவது முதிர்ந்ததாயும் பசுமையாயுமுள்ள முப்ப 
த்தொரு தருப்பையினால் மயிர்ப்பின்னலைப் போலப் பின்னி , 
ளின் பிடிபோல அடி.யும் , நுனி நாலங்குல நீளமும் முடிச்சு இர 
ண்டங்குல நீளமுமாகப் பவித்திர முடிச்சுப் போல் வலமாக முடிய 
வேண்டும் . இந்த ஞானவாளுக்கு அடிமுதல் நுனிவரை நீளம் 


136 


சைவபூஷணம் . 


குருவினுடைய கையினால் ஒருமுழமாவது அல்லது பதினெட்டக் 
குலமாவது பதினாறங்குலமாவது பன்னிசண்டங்குலமாவது கொ 
ள்ளல் வேண்டும் . 


கும்ப இலக்கணமாவது , நான்கு மரக்கால் நீர் பிடிக்கக்கூடிய 
தாயும் , வாய் நாலங்குலம் அல்லது ஆறங்குல அகலமுடைய தாயும் , 
விளிம்பு இரண்டங்குல முடையதாயும் இருக்கவேண்டும் . 

வர்த்தனி இலக்கணமாவது , இரண்டு மரக்கால் நீர் பிடிக்கக் 
கூடியதாயும் , வாய் நாலங்குலம் அல்லது மூன்றங்குல அகலமுடை 
யதாயும் இருக்கவேண்டும் . 


கலச இலக்கணமாவது , ஒருமாக்கால் நீர் பிடிக்கக்கூடியதா 
யும், வாய் நாலங்குலம் அல்லது மூன்றங்குல அகலம் உடையதாயும் 
இருக்க வேண்டும் . இவ்வாறு கும்பம் வர்த்தனி கலசம் என்னுமி 
வைகளைக் கெடுதலின்றி நன்றாக வெந்து களங்கமில்லாத கும்பத் 
தில் அமைத்துக் கொள்ளல் வேண்டும் . 

கும்பத்தின் சொரூபமாவது. கும்பத்தில் அருச்சிக்கப்படும் 
தேவனுக்கு கும்பத்திலுள்ள மண் அனைத்தும் மாமிசமாகும் . 
கும்பத்தின் மேலே பூசியிருக்கும் மண் இரத்தமாகும் . கும்பத் 
தின் உள்ளிருக்கும் தண்ணீர் மேதஸ் ஆகும் . சுற்றியிருக்கும் நூ 
ல் எழுபத்தீராயிரம் நரம்புகாடியாகும் , கும்பத்தின் உள்ளே இரும் 
இரத்தினம் சுக்கிலமாகும் . கூர்ச்சம் எலும்பு அல்லது நாக்காகும் . 
வக்திரம் முகமாகும் . சாத்துகிற பரிவட்டம் தோலாகும் . மாந் 
தழை தலைமயிர் அல்லது ஜடையாகும் . மட்டையுடனே கும்பத் 
தின் மேலே வைக்கப்படும் தேங்காய் தலை.பாகும். அடியில் பரப்பு 
கிற ஏழுதானியங்களும் ஆசனமாகும் . மந்திரம் பிராணனாகும் . 
இவ்வாறு கும்ப சொரூபங் காமிகாகமத்திற் சொல்லப்பட்டிருக் 
கின்றது . 

( 225-229 ) 
( அ - கை . ) தீக்ஷை யாகம் என்னும் இவற்றிற்கு உரிய மா 
ங்களைக் கூறுகின்றார் . 

யஜா ஹாலாவஹி ஹாஷ கிாணெ 
ஜெஜெ உபாவொகா விவேடள ப வவதி 
தல வெகக தஃ i ஹெக்ஷரவஞாபவத நகம் 

நகூ டா 


வவ 


வ 


வ . 


தமிழ் வியாக்கியானம் . 


isi 


UO 


பராஉ நாரே தாயொ தமிலிஷகள் 
அ கயிதாகாரண ஜாவா || 

உங்ப் 


வ S 


JO 


( 230. ) யாக விருக்ஷங்கள் எட்டென்று கிரணாகமத்தி 
லும் பத்தென்று சுப்பிரபேதாகமத்திலும் பன்னிரண்டென்று 
காரணாகமத்திலுஞ் சொல்லப்பட்டிருக்கின்றன . அவையாவன , 
வில்வமரம் , ஆலமரம் , வன்னிமரம் , கருங்காலிமரம் , மாமரம் , குறு 
முருக்கைமரம் , அத்திமரம் , பலாசமரம் . சந்தனமரம் , வேங்கை 
மரம் , அரசமரம் , வாகைமரம் 

பன்னிரண்டுங் 
கொள்க் . 

( 230 ) 
( அ - கை ) ஆண்மரம் பெண்மாம் அலிமரங்களின் இலக்க 
ணங் கூறுகின்றார் . 


எனப் 


கண்டு 


வக்ஷா 


தேயா ஒவெய லகஜாவ 

ஹிஜா தயொத , கூலாராவரக்ஷா: | 
வாராதாஜாவரவிரவலம் 

ஷணாஸ்ரக்இயவஜி . கா பெ i 


//உங்கள் 


( 231 ) 

உள்ளே வயிரமாயிருக்கிற மரமனைத்தும் ஆண்மர 
மாகும் . மேலுள்ள பட்டையில் வயிரமாயிருக்கிற மரமனைத்தும் 
பெண்மரமாகும் . இந்த இரண்டுவகையுமல்லாத மரமனைத்தும் 
அலிமரமாகும் . இவ்வாறு மரங்களனைத்தும் மூன்று 
யிருக்கு மென்றறிந்து கொள்க. 

( 231 ) 
( அ - கை .) சமித்து விறகு இசைக்கப்படுந் திரவியம் என்னு 
இவற்றினிலக்கணங் கூறுகின்றார் . 


வகையா 


காலமஜா ஐயாநக த 
த 


தா 


வானாபயாலஜியொ விதஸிவி ஹிதா வஹாமய 

ஜாநு ஷொல்பெதி வ 
தீவபாணி ஜா 

தாஜ்வாக | தீக்ஷாயபு , பாதா நி 
வவவிகிரவாணி ஜாஜாஒலிவாலிலாயதாக்ஷத 
வடிவ க வரைந்தாநி காலொதாரகா 

உங்க 
18 


138 


சைவபூஷணம் , 


( 232. ) சமித்தாவது ஒருசாண் நீளத்தில் நுனியுடனே 
கூடின தாய் , சுண்டுவிரல் கனமுள்ள தாய் , பலாசமரம் , மாமரமுத 
லியவற்றில் உள்ள தாய் ஐந்து வகைப்படும் . விறகாவது பலாசம 
ரம் , மாமரமென்னும் இரண்டு முதலிய மரங்களிலுள்ள தாய் , பதி 
னாறங்குல நீளமுள்ளதாய் பதினாறுவகைப்படும் . இரைக்குந்திர 
வியங்களாவன பொரி , எள்ளு , கடுகு , அக்ஷதை , பஸ்மம் , புஷ் 
பம் , தருப்பை ஆகிய ஏழுமாம் . இவ்வாறு காலோத்தர ஆகமத் 
திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . 

( 232 ) 


( அ - கை . ) ஏழுவகைத் தானியங்களிவையெனக் கூறுகின் 


சார் . 


வீ.ஹி 


9 த 


யாநாமி வபவெதி வஉதி பெதொ 

குதரைஷலிவாம் ! 
ஸிஜாய_3 - உெளவ வடாலநெவ 

ஹொலெ து வலவெ_ z வி தயாநம : " ( ) 
( 233 ) ஏழுவகைத் தானியங்களாவன, நெல்லு , கொள்ளு 
எள்ளு , உளுந்து , அவரை , கடுகு , பயறு என்னும் ஏழுமாம் . 
இவை கும்பபூஜைக்கு ஆகும் . ஓமத்துக்கும் ஆகும் . இவை 
யல்லாத சகலதானிய வர்க்கங்களும் ஓமத்துக்கு மாத்திரம் 
ஆகும் . 

( 233 ) 
( அ - கை . ) பஞ்சௌஷதம் , பஞ்சயவம் , பஞ்சமிருத்து , ரசா 
தி , பஞ்ச துவக்கு , பஞ்சபல்லவம் என்னு மிவைகளைப்பற்றி மூன் 
அ சுலோகங்களாற் கூறுகின்றார் . 
வஹௌஷயாவா ஷெவிகா வாசு 

ஓ ெெவகாக.தலெகவத | 
காதி 
பாதி பாலிய_வகொ வ Y 
நீவாாவலெயவால வணி 11 

|} உகூசா 


3.J2 வஹா.த ஹவதி பென 

வலியௌ தடாகெ வரஷ y ) J ° yெ | 


தமிழ் வியாக்கியானம் . 


139 


வஉெடல 


|| உகசுர் 


கூ 


க்ஷெதெ து ெெபவெ குபாவதொ வா 

வபாவாய வெலகாயசெவாயடா // உ ஙருய 
யஃ வஹ்கொ ஹி ககடலவாவகவதாவ 

வெ தணாவி ஆதார வஜீவ 
J லிதா 

வஸுயாஷரவொ ரவலாஜி வ 
பலிஜாஉாரா தீக்ஷொவிதா ஜ.வ வாவ த 
விவருவடொ உ தாவவ வவவாஃ 

( 234-236 . ) பஞ்சௌஷதங்களாவன , சீதேவியார் செங் 
கழுநீர் , குமிழ் , நறுமுருக்கை , ஓரிலைத்தாமரை, விஷ்ணுக்கிராந்தி 
என்னுமைந்துமாம் . 

பஞ்சயவங்களாவன. சம்பாநெல்லு , வால்நெல்லு , வரகு , கு 
ழைச் செந்நெல் நெல்லு மூங்கிலரிசி என்னும் ஐந்துமாம் . 

பஞ்சமண்ணாவன , மலையிலுள்ள மண் , கடலிலுள்ள மண் , கு 
ளத்திலுள்ள மண் , ரிஷபத்தின் கொம்பிலுள்ள மண் , சிவாலயத்தி 
லுள்ள மண் என்னுமைந்துமாம் . இந்த ஐந்துடனே நண்டுவளை 
யிலுள்ளமண் , ஆனையடிமண் , புத்துள்ள நதியின்மண் சேர்த்து 
மண் எட்டென்று கொள்ளுதலும் உண்டு . இவை ஆசாரியர் கை 
கழுவுதல் முதலியவற்றிற்கு உபயோகப்படும் . 

ரசாதியாவன , ரசம் . நெல்லிக்காய்க்கந்தகம் , சாதிலிங்கம் , 
அரிதாரம் , சிலாசித்து என்பனவாம் . 

பஞ்சபட்ன 
டையாவன , நாவல்மரம் , அத்திமரம் , மாமரம் , அர 
சமரம் , ஆலமரம் என்னும் ஐந்துமரங்களின் பட்டைகளாம் . 

பஞ்சதளிர்களாவன . மேலே சொல்லப்பட்ட ஐந்து மரங்க 
ளின் தளிர்களாம் . இவ்வாறு காரணாகமத்திற் சொல்லப்பட்டிரு 
க்கின்றது . இவை அனைத்தும் சாதகாபிஷேகம் , தீக்ஷை , பிரதி 
ட்டைகளில் உபயோகிக்கப்படும் , 

( 234-236 ) 
( அ - கை .) கூர்ச்ச இலக்கணங் கூறுகின்றார் . 
தீக்ஷாக வ.கரதில வெசு குடிெெவ.தி . 
தா வஷயமிதா தியி தயாதுஹியொ 

ெெதம்ெெணரேசுதஃ | Jுக 


காத W 


14 * 


சைவபூஷணம் . : 


//உங TE 


| 


1 . 


ஹ் 


தீவதை - sு நவெ.ெெதலடி . கூயொ 
ஆயி.2 ) 30ுஜா ந வணவ தஉயொ . நாஉதா 
வல யாழை ! 

(237.) கூர்ச்ச இலக்கணம் எவ்வாறெனில் , முப்பத்தாறு, 
தருப்பையாவது , இருபத்தைந்து தருப்பையாவது , பதினைந்து 
தருப்பையாவது . ஒன்பது தருப்பையாவது , எழு தருப்பையா 
வுது , ஐந்து தருப்பையாவது , மூன்று தருப்பையாவது கொண்டு 
கூர்ச்சம் முடியலாம் . நுனி நாலங்குலம் . முடிச்சு இரண்டங் 
குலம் . நீளம் பதினெட்டங்குலம் . அடியிலுள்ள நாளம் பன்னிர 
ண்டங்குலம் . இவ்வாறு கூர்ச்ச இலக்கணம் அறிந்து கொள்க . ஒரு 
தருப்பையாகில் முடிச்சு வேண்டாம் . 

( 237 ) 
( அ - கை .) வாஸ்து சாந்திவிதி ஐந்து சுலோகங்களாற் கூறு 
கின்றார் . 
தீக்ஷாணைவவீயஹொதக ஹிஷாசு வாமா 
திவ o தலிது தண்ணைஜெயஅ Jா வெ 
" J தாயா காராக | வாவெ. தி அ தத 

க 
3 : ஆயதொ விவெவ ஜா தத : 47ாவ ) 
வட நவய- நீயஜ.கவை தவபாவி. நா ! உா அ 
வெஷா வெகவடிக ,ைெண அவதஷஷய 
தாயா வவொ ஜெ ) வெடிவஷுவா 
( Tு . லண 

த J ) 
காமாக்ஷல த காகா ஜா 15 ய ஷாகபய 
21020 ஓபயநோதக லத த வது 

. தி 
த த தணாக : 
ததாவா வரீவித வடிஷடே வெடா விவ 

மவு )-8 வதுதிருஉமாபாயா 
யாரி தீ யா கொணெ 202 வாக பெண பவிதா 
லாவித கௌ 
கௌ தௌ ததபெரு வயோ 


பாவயை உபயெசு ! 


வல 


TIR ஙக 


க்ஷ 


வா.நவாறது 


தஜய 


M 7பவாவதால PY { 


தமிழ் வியாக்கியானம் . 


141 


ள அவா 


உத ஷெ 

வது விய நா ஸ o 
ஓய ஷட லவ தெவொஹிராவ J தௌ 
வ கயிதா வாதி.பலாடியம் | வராத ஹிர 
ஷக்ஷவி வாகா " தவ வயா 

வவாரொய 
ஷலா ந நாசிவ விமாதா வஜாஃ க ரோசாஉசகா 
வஹாபதியரிதா மண நயா 
ஜூணைனெ வாலா நஹிவ ஜயெய்திய 
ெெதன் ெெதாயொ குணத : | 
ு ஹொகை3_ @ கயடாடிய வணிஜெ வ 
ஆதாவபுண்க ணைவலஹி : வயமிகாய்பு 
குெெபஃ | 


வா ஸொ , 


லாஹாத வ 


உசஉக 


( 238-242 .) தீக்ஷாங்கமும் பிரதிட்டாங்கமுமான வாஸ்து 
சாந்திசெய்யுமிடத்தில் , தீக்ஷாமண்டபத்திற்குள் அக்கினி திக் 
கில் நெல்லு அல்லது அரிசியினாலாவது ஒருமுழ அகலம் ஒருமுழ 
நீளம் மூன்றங்குல உயரத்தில் ஒருமண்டலமிட்டு மண்ணினால் 
வேதிகைசெய்து , முதலாவது . விக்நேஸ்வர பூஜையும் , பின்னர் 
கும்பபூஜை வர்த்தனிபூஜையுஞ்செய்து , அந்த வேதிகையில் ம 
ண்டூக பதக்கிரமமாக அறுபத்துநான்கு பதங்கீறி , அதில் கர்ண 
சூத்திரமிட்டு , நடுவிலுள்ள நான்குபதத்தில் வாஸ்து பிரமாவைப் 
பூஜிக்க வேண்டும் . 

அவருடைய தியானம் வருமாறு : - நான்கு 
முகமும் நான்குகையும் ஒருகையில் ஜபமாலையும் ஒருகையில் கெ 
ண்டியும் ஒருகை முழந்தாளிலும் ஒருகைபூமியில் ஊன்றியும் இ 
ருப்பதாகவும் , சொர்ணநிறமாகவும் , பத்மாசனத்திலிருப்பதாக 
வும் , பூமிசயனத்தில் விருப்பமுள்ளவராயும், அப்பொழுதுதான் 
நினைப்புடனே எழுந்தவராயும் தியானிக்கவேண்டும் , 

அவருக்குக் கிழக்காக ஆறுபதத்தில் மரீசி என்கிற தேவு 
னையும் , தெற்கே ஆறுபதத்தில் விவஸ்வானையும் , மேற்கே ஆறு 
பதத்தில் மித்திரனையும் , வடக்கே ஆறுபதத்தில் தராதாரையும் 
அர்ச்சிக்கவேண்டும் . , அக்கினிகோணமுதல் நான்கு கோணங்க 
ளிலும் ஒவ்வொரு கோணத்துக்கு இருவராக சவிதா , சாவித்தி 
சன் , இந்திரன் , இந்திரஜயன் , ருத்திரன் , ருத்திரஜயன் , ஆபன் , 
ஆபவத்சன் என்னும் எண்மர்களையும் பூஜிக்கவேண்டும் . சுற்றி 


142 


சைவபூஷணம் . 


யுள்ள முப்பத்திரண்டு பதத்தில் ஈசானர் முதலாக முப்பத்திரண் 
டு தேவதைகளை அருச்சிக்கவேண்டும் . அவர்களைச் சுற்றிக் கிழ 
க்கு முதலாக நான்குதிக்கிலும் சரகீ , விதாரீ , பூதநா , பாபராக்ஷ 
ஸீ என்னும் நால்வர்களையும் , அக்கினிகோணமுதல் நான்குகோ 
ணங்களிலும் ஸ்கந்தர் , அரியமா, ஜ்ரும்பா , பலிபிஞ்சா என்னும் 
நால்வர்களையும் பூஜிக்கவேண்டும் . ஆகவே , வாஸ்து பிரமாவுட 
ன் மரீசி முதலான நால்வர் , சவிதா முதலிய எண்மர் , ஈசானர் 
முதலிய முப்பத்திரண்டுபெயர். சரகீ முதலிய நால்வர் , ஸ்கந்தர் 
முதலிய நால்வர்களையுஞ்சேர்த்து ஐம்பத்து மூன்று தேவதை 
களை அருச்சிக்கவேண்டுமென்க . அருச்சித்த இடத்திற்குக் கிழ 
க்கில் தரையில் சுவாகாந்தமாக ஓமஞ்செய்யவேண்டும் . அதன் 
பின் பலிசமர்ப்பித்தல் ஈறாகவுள்ள கிரியைகளையுஞ்செய்து மண் 
டபத்திற்கு வெளியில் பரியக்கினி காரியமுஞ்செய்யவேண்டும் . ( ) 

( அ - கை .) அங்குரார்ப்பணவிதி ஆறுசுலோகங்களாற் கூறு 
கின்றார் . 

தீஷாயாவி மேலாகு 3 குயபாடியா கார 
ணெதீக்ஷாணைவகக்ஷக்ஷிநெ ததிலொ வாமெய 
வெலா நக | வனகவதுவயொ )- யொராயய 
யாஜாெெவயெெவணலெம் வெவா -ு 

ஹாய ஹஸவித த . ரொவாவய கணை O 9 1உசஙா 
தஹிது ஷொயா விலகவஉலாஜெ . தவழ ஜெ ) 
வதுஷொணெ குயு தாஹிதொகூ மண நா 
பாவாலா: வாஜிகா ஹாவெ கஹஜனாஸ 

ஓஜஜெ வ ணாமஜெகா ந நஹா 
வஷாவலிலாஹுயநso ஆக்ஷ வலி த 0 ஷாவயெசா ( ) 
ரொஹிணாது தி ஜமதானாஹா ஹெ 
த தத . உ 

வாதலா வ வா ஜிகா தவ 
நா நல வ - யெ - 

யா 

ெெவ ஸவவவா 
வஹிஹிவிலிெெவவடி ெெஹவா 

ல ரொ 
வ_காதணிரீஷவிஉய - வ yா ஹரி 
உடாகலாம் || 


. 


9 


w 


ெெக 


வலக 


மா 


உசரும் 


தமிழ் வியாக்கியானம் . 


143 


வக రిఫ్ట్ 


| 


3 


3 ஜெ.வாது-33 ஜயா ஹ J53 ) ஜூணொ 
பாணாெெஜரீஷா கயா வ வண்_ஜா 

வித வபு வவாலிகா 
ு ஜிஹிராது ஜெயெசு உலாதொயா 
யாரகராகிவ் ஜ யொ வாகொரவெரு கஃ ( ) 
விவு வயஃ 

வய- 5ு தத : க்ஷிவா 
யவ தெரு தகவீஜாநது நவெரி தா.நி தி நி 
ஷாவாலியவாய_க | 82. ஷேகஉ தத் 
து வவல நு வா வ வா வலி வா 
ஹ உா தியா து வயவா வக்ஷால .) 

ஸௌயா 


J ) 


தநெ 


12 சஎய் 


உதவ- அவவவாராஜிதேநதா 300 
ெெலவீஜாவாவ ந 3 ரஜிகாரணயியா யயாக 
கரைஉ . TO | வாலாக வஹ் நாடியொ 2ு நிதி 
..நா - ய- நவாஹா தா வா வ oi க்ஷ 

கூ ) 
புஹா நி 3 திாைது ஜாவாயவாவு V வெகா உசஅ 


அ 


ஹா 


வா 


ல 


(243 - 248 ) சிவ தீக்ஷை செய்யுங்காலத்து முதலாவது 
அங்குரார்பணஞ்செய்து அதன் பின்னர் சிவ தீக்ஷை செய்யவே 
ண்டுமென்று காமிகாகமத்திற் சொல்லப்பட்டிருக்கின்றது . அங் 
குரார்ப்பணஞ் செய்யு முறை வருமாறு : - தீக்ஷைசெய்கிற தின 
த்திற்கு முன்னர் ஒன்பது நாளிலாவது ஐந்து நாளிலாவது மூன் 
றுநாளிலாவது முதநாளிலாவது அல்லது அந்தநாளிலாவது அங் 
குரார்ப்பணஞ் செய்ய வேண்டும் . செய்யுமிடம் தீக்ஷாமண்டபத் 
துள் நிருதிதிக்கு அல்லது ஈசான திக்காக இருத்தல் வேண்டும் . 
அந்த இடத்தில் கலம் அரிசி முதற்கொண்டு எவ்வளவு கூடுமோ 
அவ்வளவு அரிசியாலாவது தானியங்களாலாவது ஆசிரியர் கை 
முழத்தில் சதுரச்ரமாக ஒரு மண்டலமிட்டு அதில் தாமசைபோல் 
கீறி , அதனைப் பதினாறு கோஷ்டமாக்கி , அவற்றுள் நடுவிலுள்ள 
நான்கு கோஷ்டத்தை ஒன்றாக்கி , அதில் குமுதாசனங்கற்பித்து , 
அந்த ஆசனத்தில் சந்திரகும்பத்தையும் , ஏனைய பன்னிரண்டு 
பதங்களிலும் பன்னிரண்டு பாலிகைகளை , தருப்பையினாலே மூட 


144 


சைவபூஷணம் : 


ப்பட்டது வாரங்களையுடையதாயும் மூன்றிழையினாலாவது ஐந்தி 
ழையினாலாவது ஏழிழையினாலாவது சுத்திவரக் கட்டப்பட்ட அ 
ரசிலை வாகையிலை வில்வபத்திரம் அருகு பசுமஞ்சள் தருப்பைப் 
பில்லு என்னும் இவைகளையுடையதாயும் , எருமுட்டைப்பொடி 
சேர்த்து மணலை இதனோடுகட்டி முன் விதிப்படி கொண்டுவரப் 
பட்ட மண்ணினால் நிறைத்து வலமாகவைத்து , அந்தக் கும்பத்தி 
லுள்ள ஜலத்தில் பாவிக்கத்தகுந்த மலர்ந்த தாமரையில் சந்திரனை 
பூரணமான அங்கத்தையுடையவராகவும், ஒருமுகமும் ஆம்பற் 
புஷ்பங்களாற் பிரகாசிக்கின்ற - இருகைகளையும் உடையராகவும் , 
இரண்டு நேத்திரங்களையுடையாகவும் , வெளுப்பாயும் , ரோகிணி 
கிர்த்திகாதேவி என்னுமிவர்களுடன் கூடினவராகவும் ; உலகஞ் 
சந்தோஷிப்பதற்குக் காரணமாக யிருக்கிறவராகவும் பாவித்து , 
கும்பத்தில் அவரையும் , பன்னிரண்டு பாலிகைகளில் பன்னிரண்டு 
சூரியர்களையும் ; ஆசனமூர்த்தி மூலமந்திரங்களால் ஆதாரசத்தியை 
யும் பூசிக்க வேண்டும் . பின்னர் ஒருசருவத்திலாவது ஒருசட்டியி 
லாவது ஒருபாத்திரத்திலாவது இருநாழி ஜலம் நிரப்பி சாலிநெல் 
லிட்டு , எள்ளு, அவரைக்கொட்டை , துவரை , கடலை ; கடுகு , பயறு , 
உளுந்து , கொள்ளு என்னும் எட்டுத் திரவியங்களாவது , அல்லது 
ஏழு அல்லது ஐந்து திரவியங்களாவது , அந்த நெல்லுடனே கூட் 
டிக்கலந்து , பாலினால் மந்திரத்துடன் மூன்று முறைகழுவி, இரு 
தயமந்திரத்தாலருச்சித்து , ஏழுமுறை மந்திரித்து , மங்கலவாத்தி 
யங்களுடன் இந்தப் பாலிகைகளுள் இந்த வித்துக்களை யிடவே 
ண்டும் . இட்டபின் சந்திரகும்பத்திலுள்ள நீரினால் நனைக்கவே 
ண்டும் . சிவதீக்ஷை முடிந்து ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன் 
பது நாளுக்குப்பின் அந்த அங்குரார்ப்பணங்களைப்பார்த்து சுபா 
சுப மறிந்து ஓமம் பண்ண வேண்டும் . ஓமஞ் செய்தபின்னர் 
அங்குரங்களை நீரில் இடல் வேண்டும் . இது சிவதீக்ஷா மங்களாங் 
குர விதியாகும் . 

( 243-248 ) 


( அ - கை . ) இரக்ஷா பந்தனவிதி கூறுகின்றார் . 


வா 


க்ஷாவாயக3 வ , 

தெரு ஜு 
தெ.க்ஷதா தாவ . க.க. உால 
க்ஷாநாண் ந 
நவ 

ஆ | ெெஹவா தி லாளூ 


உாஷனா. 


தமிழ் வியாக்கியானம் . 


145 


வளலாயகசவீதஹ காவாவலஜ . உக்ஷாம 
ஷவிவஜ ஜே ந 

3ு நா ஷா தியா வயயெசு ( ) 
( 24g .) சிவ தீக்ஷை செய்யுங்காலத்து ஆசிரியர் சிஷ்யனு 
க்கு இரக்ஷாபந்தனம் செய்யுமுறை வருமாறு :-ஆசிரியர் வடக்கு 
முகமாக இருந்துகொண்டு , சிஷ்யனைக் கிழக்குமுகமாக நிற்கச் 
சொல்லி , வெண்கலமுதலான பாத்திரத்தில் நாலு நாழி அரிசியும் 
ஒருபாக்கும் மூன்று வெள்ளை வெற்றிலையும் ஒரு தேங்காயும் , ஒரு 
பாத்திரத்தில் விபூதியும்வைத்து , பொன்னாற்செய்த காப்பாவது 
அல்லது மூன்றிழை ஐந்திழை முதலாக ஒற்றைபடும் இழையி 
னால் முறுக்கப்பட்ட பொன்னிறமான பருத்தி நூலாற் செய்த 
காப்பாவது , அந்தப் பாத்திரத்தில் வைத்து அபிமந்திரித்து , பின் 
னர் அந்தக் காப்பு நூலையெடுத்து குருவானவர் வலது பெருவிரல் 
நீங்க ஏனைய விரல்களினால் அஸ்த்திரமந் திரத்தால் மும்முறை உ 
ருவி , சிஷ்யனுடைய வலதுகையில் சிவமந்திரத்தால் தரித்தல் 
வேண்டும் . 

(249 ) 


( அ - கை .) சிவதீக்ஷையில் செய்யப்படுஞ் 

சைவாக்கினி 
காரியம் பதினைந்து சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


தீக்ஷாதௌ து விஷெ3_ திவஜாநா 
* ய - கொல்லாத வடந85 , வி -53.5ு நா ஷா 
லதாககண | வெவீவாகரெத உெயயை 
தஜா நாடிஜரவடா திஜெரயா ஹானுவம்D.Jer 
நெ ஹவ நாடாரை விரலையா !! 


12 BOT 


வ 


உம் 


8 


ஸீதோய வொரதU லிவயா தஉதயா ஜநெரு 
கெணாவிவகணாய ஸனொ மலெ . த 
விதயெ | வஃகா ஜுேதொல் கணிகா வில் 
மொக்ஷண வ 

ரக்ஷண வபாகு நவ.3 ாமிஜய நளூ உவ 
வித வாஉாய த.த.கண o || 

||உருக 
ஜெய காநககண கூய ஹ 

வபவ ஜ.நா 
வய தகாவொஹாய , பனிவஹெதிதொவ ) இன 
19 


P.Jா லவ 


146 


சைவபூஷணம் 


உ 


வலாவ ) 


ம 


உருஉ l 


தலஷொக்ஷண வால தஃ 1 உலொணா 
கால ந . கவவதொ வௌஷஜாஷுக்ஷண 
ெெஜா வ ெநயிவெயொ 

வரி 
யாழிகள் 
" J-நதெ ண ததொய வஹிவடிநெ ஜாஜாவநொ 
உாவ நாலொதவாவசிய வளூ 

பாவாஜிய வளு ம J டியா 
யாததலாககாம் வஹாது வரியிஷயோ 
விமயிவா ஷவயெசு விஷரொஷெதெஷா -ு 
விவானாக்ஷணவவொ வகவ ாையெபூணது | ! 


8 


| 


11உருக 


~ ஜிராது அ 


வத 


UV 


வலாக ல , கஸ, வல 

கஸ் 
ఎం. 

தா வயதாயொவன , 
வாகோ தலாய- o கலெநெடகத : | சலெ 
ணாவ )-ஜஜொக்ஷண 

கவவதொலு 

) 

க்ஷ பாவக 
ஹகோஷதா 
காஷதாஜ. 

நமதவெ . 
ஹ Jடியெ 
ெெநதௌ வௌ தாவயெசு !! 

11உருசா 


வல 


ண 


வ 


ாக ஸகலாக க ஜாக 

க காதனா ஸாபா 


ய 


ததாக 
சு வாவா கியாவ ,ாடிக்ஷிண ) வியுவி . வகி 
தயொரநெல் ஜெ.வி த ேவ . தன் 
பாத யாயொ நவநாத கி . பலிவ வராத 
நயவாவத கஜநெ உலெ- திஹ 

ஹ J - 2 ) ( ) 
வணவ லுகுவலயபாலிகஜாவீக்ஷாஜி ஹ J 
உ.வ நாவயனா: கயாஜுஜிரிகி வெசு வா 
கஜ தவொவ தொ சூஜ ) பொயி தக்ஷணா 
பாயொ குணெ வரிஜாணை . தெயா நெஜிலி 
ரொழிகொண்யை தகவாவது ததொஹவியம் ||உருகா! 

நஷாஜவ ுஷி .. உலா தொ 
வ 

ஜாஹாவலாவந தெவிடியணவா 
வெலாகவவௌ வலவவ | ஹுவா ஹ 


பவ 


வணவ ஜாவ ந 


வ ஹணெ 

3 


9 


J - 3 ஜி 


கூ 


கூ 


ம 


தமிழ் வியாக்கியானம் , 

147 
தகயொ லிகாவதெயவௌ யாத 
அவவித க3_ அ தயா நீராஜ ந. தீவ நO !! || உருஎர 
ஜெ ) உ பயிய த . க உயஜித லாம் 
ஷாயத . க்ஷிவா வல_ஷி லொ கிவ தல 
வெ . கரா ஜ o | 

யாவர் 

வா வி.மலயெலயா ல 
ஹஷ ro லெவலாமாக வெணாடாயா 
ஜ , 8 தஹிதெ துஹுயாக்ஷணெ உக்ஷிணெ II ( )) 
தஸிது வெதி அ ஹெதி வபவிஷி தயா வானெ 

ஜெய வொரேயாஜிய.ெகருவெய ு 
ணா ஹொ தவ தெதய ! வாதெ உக்ஷிணவாக 
82. ஜி.தி தகஹாமத யாக ) 

ஸ வெணாஉாயாழி 
வெ ததொ ந ந நா ஹொ 

பதவரேஜெவிஹா! 

( ) 
சு.ஷெவவ ) விவய யெண தடியொவாஜாவி 
வே.கி , யா வெபயாவஹிதயாய வாகன நாக 
ணா து மொ - கா | ஜெயாஜாய ஹவதொய 
வவுநலதஜந 0 8 - னா.தபலா ஹதாஜ, 

தா முக 
யொத கயிதா வவொ தராவிலதி : | ! 


வ ஜெ 


உசு 


வலாஉமிஜவாஹிவாாகாண வகாநவலயாநத 
அெெக கீகாணெவதது நாயொ ஜிஹா விவார 
கியா | ததாயா ந தெகெகலாவகாணெ நானாய 
பலாவ - நா -ஹெணாஹுதிவகை திரயவா 
வாஸுவஹி - வெ || 


பஉசுகா 


வகல 


உத 
உதுகாவி தொௗ லv2 - வி - வீசுரதா 

வ தகக ணவாவ )வரைநக ந 3 யொ 
யொஜால 

பாவலஜதானியா 1 உலாதாவு வளூ 
MUJ கிரக : வ தெ ) - வவண_ P 
உெ_யா த 

தது தது, வி 3 -வநிஷாரை க 
போயக ! 

||உசு உ 


145 


சைவபூஷ்ணம் 


ஷ 


அ 


o 


சுவா 


J கா த UT ஸயே- தத ணா , காயடா ஹி 

ணா தி தீக்ஷாகர தாவி வொக 
திதி பசு லவஹ ஜெ தை 0 ! வவ - ய- கூய 
வஹிவணகாண வாவாய நாய_0 புவெசிவா 
ஷொ ஷொபைசாமுவதா ஜெயாவாழித தரே 

( 1) 
யாயெஆெகி வரொகவ , ய வ நவவெஸீ 
பாவட நாயெலாவாெெவ.கஷாய நெேயா 
நாஷூவலலயயம் | தெஜொணைகைஹவெலிக 
வாலாரை ந ெெவலிஷ 

- கஃவதெ) - 3 
ப த உயனஉக ஹயாவ வண்டா ஹூதி - ( ) 

( 250-264 . ) தீக்ஷாக்னியை உம்பட் என்று சொல்லி 
லை செய்தபின்னர் கர்ப்பாக்னியைப் பூசிக்கவேண்டும் . இருதய 
மந்திரத்தான் தேவியின் இடதுகையில் தர்ப்பையால் செய்யப் 
பெற்ற கங்கணங் கொடுக்க வேண்டும் . எள்ளால் சத்யோஜாத 
மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு மூன்று ஓமம் பண்ணி இருதய 
மந்திரத்தால் மூன்றுமுறை பூசிக்கவேண்டும் . இது கர்ப்பாதா 
னம் எனப்படும் . இங்ஙனமே வாமதேவத்தாலும் சிரசாலும் 
ஓமம் செய்வது பும்சவனம் . அகோரத்தானும் சிகையானும் 
மூன்று ஓமங்கள் செய்வது சீமந்தம் . தற்புருடத்தாலும் கவசத் 
தாலும் ஓமம் செய்வது சாதகன்மம் . இந்தக்காரியங்களை நடத் 
திய பின்னர் கர்ப்பமலங்கள் நீங்கும் பொருட்டு கவசத்தால் சுவா 
லைசெய்து அருக்கிய ஜலங்கொண்டு அஸ்திரத்தால் புரோச்சணஞ் 
செய்து மறுபடியும் கவசத்தால் சுவாலைசெய்து தர்ப்பத்தால் 
செய்யப்பெற்ற கங்கணத்தை எடுத்து சுவர்ணகங்கணங் கொடுக்க 
வேண்டும் . பின் இருதயத்தால் பூசை செய்து சூதகம் -நிவிருத் 
தியாகும் பொருட்டு அருக்கியங்கொண்டு சிவாஸ்த்திரத்தால் பு 
ரோக்ஷணஞ் செய்ய வேண்டும் . பின் அஸ்த்திரமந்திரத்தை உச் 
சரித்துக்கொண்டு கர்ப்பத்தால் தாடனஞ்செய்து வௌஷடுடன் 
கூடின கவசத்தால் அப்யுக்ஷணஞ்செய்து மேகலையில் தர்ப்பை 
களால் கிரந்தி செய்து முடிந்து ஒருமுழ நீளமுள்ள விஷ்டரத்தை 
ப்பரப்பி குண்டத்தின்கீழ் மேகலையில் பெருவிரல் பருமனும் ஒரு 
முழநீளமுங்கொண்ட பலாசங் கொம்பாலாகிய பரிதியையும் தா 


தமிழ் வியாக்கியானம் . 


149 


| பிக்கவேண்டும் . அக்னியினுடைய பல் நா கோடைவாய் ஜலம் 
இவைகளைச் சுத்திசெய்யும்பொருட்டு ஐந்து சமித்துக்களை அடி 
யையும் முடியையும் நெய்யில் தோய்த்து இருதயத்தால் ஓமம் 
பண்ணவேண்டும் . பரிதியில் பிரமன் சங்கரன் விட்டுணு அனந் 
தர் இவர்களையும் , கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு ஆகிய திக்கு 
க்களில் உள்ள விஷ்டரங்களில் இந்திராதி பதின்மரையும் பூசிக்க 
வும் . அதன்பின் இவர்களிடம் அக்னி குழந்தையை காக்கும் 
பொருட்டுச் சொல்ல வேண்டிய வார்த்தையைக் கூறவேண்டும் . 

பின்னர் ஸ்ருக் ஸ்ருவம் இவைகளின் சுத்தி கூறப்படுகின் 
றது . நிரீக்கணம் முதலிய நான்கு சுத்திகளைச்செய்து ஸ்ருக்கை 
மேல்நோக்கின முகமாகவும் ஸ்ருவத்தைக் கீழ்நோக்கிய முகமாக 
வும் அவைகளைத் தர்ப்பைகளுடன் யெடுத்து உயர்ந்த தாப்பங் 
களைவைத்து நூலாற்கட்டி அடி.யையும் நடுவையும் தலையையும் 
தொட்டுப்பிடித்து அஸ்த்திரமந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு 
அருக்கிய சலத்தாற் புரோக்ஷித்து அப்புக்ஷணமும் கவசத்தால் 
அவகுண்டனமும் செய்து காஷ்டத்தைத் தியாகஞ்செய்யும்பொரு 
ட்டு இருதயத்தால் இவைகளை அக்னியிற் காய்ச்சவேண்டும் . 
பிறகு அக்னியை மூன்று முறை சுற்றி நுனி நடுவு அடி இவைக 
ளில் பிரமன் விட்டுணு ருத்திரனென்னும் இவர்களைப் பூசித்து , 
சுருக்கில் சக்தியையும் ஸ்ருவத்தில் சிவனையும் நியாசஞ்செய்து 
என் பிரமன் விட்டுணு ருத்திரனாகப் பாவித்து , கவசத்தால் திரி 
சூத்திரங்கொண்டு ஸ்ருக் ஸ்ருவம் இவைகளின் கண் டத்தில் சுற்றி 
தனக்கு வலப்பக்கத்தில் தர்ப்பைமேல் மூலத்தால் தாபித்து இரு 
தயத்தால் அருச்சிக்கவும் . 


பிறகு நெய்யின் சுத்தி கூறப்படுகின்றது . 

ஈக்கணம் முத 
லியவற்றால் சுத்திசெய்யப்பெற்ற நெய்யை மூன்றுமுறை அக்கி 
னியைச்சுற்றி அக்னிகோணத்தில் வைக்கவேண்டும் . பிறகு தன் 
னைப் பிரமனாகத் தியானித்து , குண்டத்தின் மேல் மூன்று முறை 
அக்னியிற் காய்ச்சி அக்னி திக்கில் தாபித்து தற்பைமுனையால் 
நெய் பிந்துவை ஓம் ஹாம் பிரமணே சுவாகா என்று சொல்லிக் 
கொண்டு ஒமம் செய்வதாகிய ஸ்தாபனமும் , அதன்பின் விஷ்ணு 
சொரூபமாகத் தன்னுடைய தேகத்தைத் தியானித்து ஈசான தி 
க்கில் நெய்யைவைத்துத் தர்ப்பை முனையால் நெய் பிந்துவை ஓம் 


150 


சைவபூஷணம் 


ஹீம் விஷ்ணவே சுவாகா என்று சொல்லிக்கொண்டு ஒமம் செய் 
வதாகிய அதிச்ரயணமும் , அதன் பின்னர் தன் தேகத்தை உருத் 
திர சொரூபமாகத் தியானித்து குண்ட நாபியில் நெய்யைவைத் 
து ஓம் ஹூம் ருத்ராய சுவாகா என்று சொல்லிக்கொண்டு நெ 
ய் பிந்துவை தெர்ப்பை நுனியால் ஓமம் செய்வதாகிய உத்வா 
சனமும் செய்து , ஒட்டையளவுள்ள இரண்டு தர்ப்பைகளினால் 
செய்யப்பெற்ற பவித்திரத்தைக் கட்டைவிரல் அணிவிரல்களால் 
எடுத்து அஸ்திரத்தால் நெய்யை அக்னிக்கு எதிர்முகமாக மூன்று 
முறை உத்பலாவனஞ் செய்க . அவ்விதமே தனக்கு எதிர்முக 
மாக இருதய மந்திரத்தால் சம்பிலவனஞ்செய்து , அந்தப் பவித் 
திர முடிச்சை அவிழ்த்து இருதய மந்திரத்தால் அபிமந்திரித்து 
தர்ப்பையைக்கொழுத்தி நெய்யிற்றோய்த்து அஸ்திரத்தால் அக் 
னியிற்போடவேண்டும் . அவ்விதமே பிறிதொரு தர்ப்பையை எடு 
த்து நெருப்பிலேகொழுத்தி கவசத்தால் நெய்யை வலமாகச் சுற்றி 
மீளவும் தெருப்பிலே போடுவதான நீராசனமும் செய்யவேண் 
டும் . பின்பு சாண் நீளத்து இரண்டு தர்ப்பைகளை நடுவில் கிரந்தி 
யாகமுடிந்து பிரணவத்தை யுச்சரித்து நெய் மத்தியில் வடக்கு 
நுனியாகப்போட்டு வலதுபக்கம் இடதுபக்கம் இரண்டினையும் 
முறையே சுக்கிலபக்கம் கிருஷ்ணபக்கங்களாகவும் , வலதுபக்கம் 
இடதுபக்கம் நடுப்பக்கங்களை முறையே பிங்களை இடை சுழு 
முனை ஆகிய மூன்று நாடிகளாகக் கற்பித்து சுருவத்தினால் வலப் 
பக்கமாக நெய்யை எடுத்து ஓம் ஹாம் அக்னயே சுவாஹா என்று 
வெண்மையான அக்னியினுடைய வலது கண்ணிலும் , இடப்பக்க 
மாக நெய்யை எடுத்து ஓம் ஹாம் சோமாய சுவாகாவென்று அக் 
னியினுடைய இடது கண்ணிலும் , நடுவே நெய்யை எடுத்து ஓம் 
ஹாம் அக்னீ ஷோமாப்யாம் சுவாகா என்று அக்னியினுடைய 
நடுக்கண்ணிலும் , ஓம் ஹாம் அக்னயே ஸ்விஷ்டகிருதே 
வென்று அக்னியின் வாயிலும் சிறிது ஓமம் செய்து மீதமானதை 
அந்த அந்த நெய்யின் பாகங்களில் அஸ்த்ரமந்திரத்தை உச்சரித் 
துக்கொண்டு விடவேண்டும் . இது சம்பாத ஓமம் எனப்படும் . 
ஈண்டு ஒரு விசேஷம் . அதாவது சுக்கிலபக்ஷமாயின் அப்போது 
முதலில் வலது கண்ணில் அதற்குரிய மந்திரத்தை யுச்சரித்துக் 
கொண்டு ஓமம் செய்யவேண்டும் . அச்சமயம் கிருஷ்ணபக்ஷமாய் 
இருந்தால் முதலாவது இடது கண்ணிற்கு அதற்குரிய மந்திரத் 


வாகா 


தமிழ் வியாக்கியானம் 


151 


தை யுச்சரித்து ஒமம்செய்து அதன்பின்னர் வலது கண்ணிற்கு 
ஓமம் செய்தல் வேண்டும் . 

அதாவது ஓம் ஹாம் சோமாய ஸ்வா 
ஹா ஓம் ஹாம் அக்னயே ஸ்வாகா ஓம் ஹாம் சோமாக்னிப்யாம் 
ஸ்வாகா ஓம் ஹாம் அக்னயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாகாவென்று 
அக்னியினுடைய இடம் வலம் நடு ஆகிய கண்களிலும் வாயிலும் 
முன்போல் ஓமம் செய்து , நெய்யை சம்ஹிதையால் அபிமந்திர 
ணஞ்செய்து , ரக்ஷை அவகுண்டனம் இவைகளைச்செய்து , தேனு 
முத்திரை செய்துகொண்டு மூலமந் திரத்தால் அமிருதீகரித்து , மூ 
லமந்திரத்தால் பூசைசெய்து , இருதயமந்திரத்தால் நெய் பிந்து 
வை அக்னியிலே விடவேண்டும் . 


பின்னர் ஓம் ஹாம் சத்யோ ஜாதாய ஸ்வா ஹா ஓம் ஹீம் 
வாமதேவாய ஸ்வாஹா ஓம் ஹூம் அகோராய ஸ்வாஹா ஓம் 
ஹேம் தத்புருஷாய ஸ்வாசா ஓம் ஹோம் ஈசானாய ஸ்வாகா என் 
று இவ்விதம் ஒவ்வொரு நெய்யின் ஆகுதியையும் அக்கினியின் 
முகங்களில் சமர்ப்பிக்கவேண்டும் , அதன்பின் வக்திரானு சந்தா 
னாகுதிக்கு வேண்டி மந்திரங்களனைத்தையும் உச்சரித்து வக்திரா 
னு சந்தானாகுதியையும் செய்யவேண்டும் . அதன்பின் ஓம் ஹாம் 
ஹிம் ஹும் ஹேம் ஹோம் சத்யோஜாத வாமதேவ அகோ ! 
தத்புருஷ ஈசானாப்யாம் சுவாகாவென்று அக்கினி திக்கு முதல் 
வாயு திக்கு ஈறாகவும் , நிருருதி திக்குமுதல் ஈசான திக்கு முடிவா 
கவும் நெய்யை ஓமம் செய்வதான வக்திரைகீகரண ஆகுதியையும் 
செய்யவேண்டும் . இதன்பின்னர் அவைகளை அனுசந்தானஞ்செ 
ய்து கொண்டு ஏகீபாவஞ்செய்து நாமகரணத்திற்காக ஈசானத் 
தால் அருச்சித்து அஸ்திரத்தால் மூன்று அல்லது ஐந்து ஆகுதி 
கள் செய்து " சிவாக்னிஸ்த்வம் ஹுதாசன 

என்று மூலத்தால் 
அக்கினிக்கு நாமகரணஞ்செய்து , இருதயத்தால் வாகீ சுவர வாகீ 
சுவரர்களை அருச்சித்து , தனியே மூன்று ஆகுதிகள் செய்து அரு 
ச்சித்து , அவர்களை உத்வாசனஞ் செய்ய வேண்டும் . பின்பு குண் 
டத்தின் அளவாக அக்கினியின்வாயை யுண்டுபண்ணி நடுநாக்கில் 
சௌளம் முடிவாகவுள்ள சம்ஸ்காரங்களனைத்தையுஞ் செய்து , அ . 
வை பூர்த்தியடையும் பொருட்டு வெளஷடை இறுதியில் உடைய 
மூலமந்திரத்தால் பூரணாகுதி செய்யவேண்டும் . பிறகு உபநிஷ் 
கிராமம் முதலிய கன்மாக்களும் செய்யவேண்டும் . 


152 


சைவபூஷணம் . 


அதன்பின் உட்கார்ந்து கொண்டு ஹவிசுக்கு அக்கினி எடு 
த்து அப்புறம்வைத்து அக்கினிபகவான் சந்தோஷமுள்ளவராக 
வும் புஷ்டியுள்ளவராகவும் பவிக்கும் பொருட்டுப் பதினாறு அங்கு 
லம் நீளமுள்ள பதினாறு பலாச சமித்துக்களை ஓமம் செய்ய வேண் 
டும் . பின்னர் சிவாக்கினியை 120 - வது சுலோகத்திற் கூறியபடி 
தியானஞ்செய்து சிவாக்னியின் இருதயத்தில் சிவனை ஆவாகனஞ் 
செய்து அருச்சிக்க . பின்பு சிவமுகத்திற்கும் அக்கினியின் முக 
த்திற்கும் ஐக்கியத்தைப் பாவித்து நாடீ சந்தானஞ் செய்துகொள் 
ளவும் . இவ்வாறு அக்கினி, யாகசாலையின் ஸ்தண்டிலம் , கும்பம் , 
ஆசாரியரான தனது இருதயம் ஆகிய இந்நான்கு டங்களிலும் 
சிவன் இருப்பதாகப் பாவிக்க வேண்டும் . பின்பு சாமான்ய விசே 
ஷதர்ப்பணார்த்தமாக மூலத்தால் சதத்வய ஓமம் ( இருநூறு ) 
பண்ணி தசாம்ச ஓமம் செய்து பூர்ணாகுதியையும் செய்ய வேண் 
டும் . தீக்ஷாதர்சமென்னும் நூலில் எந்த எந்த விஷயங்கள் கூறப் 
பட்டிருக்கின்றனவோ அவையனைத்தையும் செய்யவேண்டும் . 
தீக்ஷாதர்சமென்னும் நூலின் ஆசிரியரால் கூறப்பட்ட விஷயங் 
கள் யாவும் எனக்குச் சம்மதமே . 

( 250-264 ) 
( அ - கை . ) சமயதீக்ஷையின் முறை மூன்று சுசுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் . 


வணடாதொய வலு கான 

வெகுநவா 

தவ 
வெ .)அசாதயெ ஜெெெநவ துதளூ 
ஜுஹுயாக கயபாவ வணடா ஹூதி. ! வாலா 
தவபுண் வநவிஹ க. 

சதெ யா பலிவாக 
8 நொஜீவாக நிவெடி bo உநகராஉராயபாத 3 
வா ஜவாசு || 


வலக 


||உசு ( கு 


வராஹிஷ தயெவாஹொபேக்க வண 

வ - ணெவி 
நாவ.நா மிஷாஇமா ந நிவெணே.ந திலாவெரா 
வஉெபாக ஜாக | ஓ யலத் கு 

பலிஷமே 
மிகவடவா3) மா நா சு பாச நாவலாயிவி 
ய குவமா பஷாய - லெவாயி.நா || 


||உசுகூ 


தமிழ் வியாக்கியானம் . 


153 


காதலவாதஹொ 


88 காெெதன் 


3.ஜா ஹணெ ந பலிஷகா தஸவாக 

8ுதாஹுதி தடியொ 
ஜெயா உபாாஹுதி | வணாநிஷதயெ 
து 3GU தகாஷொதா வண_யா லா 
4. கெவலை.ஹிதாபுணயை . லாஜொக தீக்ஷா 


) 


||உசுஎா 


( 265 - 267 ) பூரணாகுதிசெய்து அதன் பின்னர் நல்ல கால 
ம் நல்ல இடம் நல்ல நிமித்தம் உண்டாவதன் பொருட்டும் ,. தீய 
நிமித்தம் போவதன் பொருட்டும் , மூலமந்திரத்தால் நானூறு ஆ 
குதி செய்து , அதன் பின்னர் சிகை முதலிய மந்திரங்களால் சு 
வாகாந்தமாக ஒவ்வொரு ஆகுதி கொடுப்பதாகிய தர்ப்பணாகுதி 
யும், நெய்யினால் ஹும் படந்தமாக மும்மூன்று ஆகுதி செய்வ 
தாகிய தீபனாகுதியும் , ஸ்தாலிபாகஞ்செய்து பக்குவமா யிருக்கிற 
தென்று மண்டலேஸ்வரனுக்கு விஞ்ஞாபனமும் . சூரியன் முதல் 
சப்தகுருக்களீறா யுள்ளவருக்கு ஸ்தாலிபாக நைவேத்தியமுஞ் 
செய்து , ஜபமீறாகப் பூசித்து , பிராயச்சித்தத்தின் பொருட்டு அஸ் 
திர மந்திரத்தால் பத்து ஓமஞ்செய்து பூரணாகுதி செய்க பின் 
னர் இன்னாருக்குத் தீக்ஷை செய்துவைக்கிறேனென்று மண்டலே 
ஸ்வரனுக்கு விக்ஞாபித்து , சிஷ்யனை அழைத்து மண்டலப்பிரவே 
சமும் மண்டலேஸ்வரனுக்கு நமஸ்காரமுஞ் செய்வித்து , அவனு 
க்கு உரியதான தீக்ஷாநாமஞ் செய்து மூலமந்திரத்தை உபதே 
சஞ் செய்க . பின்னர் சிஷ்யனுக்கும் தனக்கும் சம்பந்தத்தை 
யுடைய தருப்பையின் வழியாய் எதிரிடையாகக் குருவானவர் 
சிஷ்யனுக்குந் தனக்கும் கும்பத்திலிருக்கும் மண்டலேஸ்வானுக் 
கும் அக்கினியிலிருக்குஞ் சிவனுக்கும் நாடி சந்தானஞ் செய்து 
அதன் பின்னர் சிஷ்யனுடைய தலையில் சங்கிதா மந்திரங்களால் 
சம்பாத ஓமஞ்செய்து , சிவனுடைய கையாகப் பாவித்த பாவனை 
நிலைத்தற் பொருட்டு மூலமந்திரத்தால் நூறாகுதி செய்து , அதன் 
பின்னர் தசாம்ச ஓமஞ்செய்து , பிராயச்சித்தத்தின் பொருட்டு நூ 
ற்றெட்டுப் பூர்ணாகுதியுஞ் செய்து , சம்கிதா மந்திரங்களை மட்டும் 
உபதேசித்து , சிவனையுந் தன்னையும் நமஸ்கரிக்கச்செய்து சிஷ்ய 
யனுக்கு ஆசீர்வாதஞ்செய்க . இது சமயதீக்ஷா முறையாகிய 
சாலோக்கிய தீக்ஷா முறையாகும் , 

( 265-267H 


20 


154 


சைவபூஷணம் . 


( அ - கை .) பாபத்தை நீக்கும் அகோரமூர்த்தியின் தியா 
னங் கூறுகின்றார் . 


“ 


லஹவாவலுக்ஷணவா ஸாக்ஷாநஹா 
உ 

2 
ெெஹாவ o ஜிஹாமெண து னொ ஹா நலைய ஹி 


வ 


காஜ.நா 


ஓவலு 


|| 


உம 


தக்ஷ சதவடாவ J.50 

வி 
வ J க 

மக ராயஷ- கா காகஜட வாரா 
வயலை ஜாஸிஜெகா ந ந O !! 

//உசு அ 
( 263 ) பர்பத்தை அபகரிக்கிறவருடைய தியானம் வரு 
மாறு : -- ஒரு திருமுகமண்டலமும் , மூன்று திருக்கண்களும் , நான் 
கு திருக்காங்களும் , கருமலை போன்ற திருமேனியும் , சிவந்த பரி 
வட்ட வுடையும் , இமை ஆடாது இடைவிசாலமான கண்களும் , 
ஆவென்றகன்ற வாயும் , சிவந்து விரிந்து தாழ்ந்த சடையும் , நாக் 
கு நுனியால் நனைபட்ட இரண்டு கடைவாயும் , அபயம் வரதம் 
சூலம் வாள் என்னும் இந்த நான்கும் உடையவராய் எவராலும் 
எதிர்க்க முடியா தவராய்த் தியானிக்கவேண்டும் . 

பாப்பண 
தேவரென்னும் பெயரையுடைய அகோரமூர்த்தியின் தியானம் 
இவ்வாறறிந்துகொள்க . 

( 268 ) 
( அ - கை . ) பதினாறு சமஸ்காரங்களைக் கூறுகின்றார் . 
சூஉாவா தடவவஐயோ ஹி தயாயா நளூ வ : 
கி . யாஸீ ஜ.நிகி யா து வொ தாவகி யா 
வாகJI நிஷாரை நவிணவௌஉ நய ந. 
ண ஹொநொவ நா வதொவாஹ நவெரை 3 
ரெஃ வொகாகி யாஷொ II 

உசு கூ ) 
( 269 ) பதினாறு சமஸ்காரங்களாவன : - ருதுசங்கமனம் , 
கருப்பாதானம் , பும்ஸவனம் , சீமந்தம் , ஜாதகர்மம் , உத்தாபனம் , 
நாமகரணம் , உபநிஷ்கிராமணம் , அன்னப்பிராசனம் , பிண்டவர்த் 
தனம் , சௌளம் , உபநயனம் , காண்டோபகரணம் , காண்டமோ 
சனம் , சமாவர்த்தனம் , விவாகம் என்பனவாம் . 
1. ருதுசங்கமனம் . அஃதாவது , புருடன் தன்னைச் சிவரூப 

மாகவும் மனைவியைச் சத்திரூபமாகவும் பாவித்து , சங்க 
மத்திற்குரிய ருதுகாலத்தில் மனைவியைச் சேர்தல் . 


கா 


3 


ஷ 


தமிழ் வியாக்கியானம் 


155 


2. கருப்பா தானம் . அஃதாவது , கருப்பத்தை நிலைக்கச் 

செய்தல் . அஃதெவ்வாறெனின் , முதல் மாதத்தில் கரு . 
ப்ப இலக்கணத்தை அறிந்து , விதிப்படி கிரியைகளைச் செ 
ய்து , கோதுமை உளுந்து சேகரித்து அவற்றுடன் பால் 
நெய் தயிர் கலந்து ஈசான மந்திரத்தால் மூன்றுமுறை 
மனைவியைப் பருகச்செய்து , தற்புருஷமத் திரத்தால் மனை 

வியின் வயிற்றைப் பரிசித்தல் முதலியன செய்தல் . 
3. பும்ஸவனம் . அஃதாவது , புருடக்குழந்தையாகப் பிறப்ப 

தற்குப் பிழிதல் . . அஃதெவ்வாறெனில் , விதிப்படி கிரியை 
களைச் செய்து , ஆல் அரசு பொரசு அத்தி என்னும் இவ 
ற்றின் மொட்டுக்களை நெய்கலந்த பாலில் சேர்த்தரைத்து 
அக்கினியின் மேற்குப்பாகத்தில் மனைவியை யிருக்கச்செ 
ய்து , புது வஸ்திரத்தால் மூக்குத்துவாரத்தில் வாமதேவ 
மத்திரத்தால் சிவனைத் தியானித்துப் பிழிதல் . இந்தச் 
சமஸ்காரங் கருத்தரித்த இரண்டு அல்லது நான்காவது 

மாதத்தில் நல்லதினத்திற் செய்ய வேண்டும் . 
4. - சீமந்தம் . இந்தச் சொல்லுக்குப் பொருள் மகிடு என்பது , 

அஃதாவது தலைமயிரை வகிர்தல் . அஃதெவ்வாரெனில் , 
நான்கு , அல்லது ஆறு , அல்லது எட்டாவது மாதங்களில் 
மந்திரத்தை முன்னிட்டுச் செய்யவேண்டிய கிரியைகளைச் 

செய்து , முள்ளம்பன்றியின் முட்களால் மயிரை வகிர்தல் . 
5. சாதகர்மம் . அஃதாவது புத்திரன் பிறந்ததும் விதிப்படி 

பார்த்தல் , நாபிக்கொடி அறுத்தல் , ஸ்நானஞ் செய்வித்தல் 

முதலியன செய்தல் . 
6. உத்தாபனம் , அஃதாவது வெளியே வரச்செய்தல் . இது 

பத்துப் பன்னிரண்டு மூப்பது முப்பத்திரண்டுக்குமேற் 
பட்ட தினங்களிற் செய்தல் வேண்டும் . அஃதெவ்வாறே 
னில் , மேலே சொல்லப்பட்ட தினங்களின் இரவில் சகல 
திரவியங்களையும் பாண்டங்களையும் போக்கி , வெண்கல 
முதலியவற்றை மண்ணாலும் வஸ்திரத்தை வண்ணானாலும் 
மற்றவைகளை அவற்றிற்குத் தக்கவாறு உசிதமானவைக 
ளாலும் சுத்திசெய்து புருஷன் சௌளகர்மஞ் செய்துகொ 
ள்ளல்வேண்டும் . பெண்கள் ஸ்நானஞ்செய்தபின் அக்கினி 


156 


சைவபூஷணம் 


காரியஞ்செய்து பாத்திரத்தைச் சுத்திசெய்து பஞ்சகவ்ய 
ம் உட்கொள்ளுதல் பூரணாகுதி 

தி என்னு மிவைகளைச் செ 
ய்து சிவனை உத்தாபனஞ் செய்ய வேண்டும் . 
7- நாமகரணம் . அஃதாவது பெயரிடுதல் . அஃதெவ்வாறே 

னில் , பத்து அல்லது பனிரண்டாவது தினங்களில் மந்தி 
ரத்தை முன்னிட்டுக் கிரியைகளைச் செய்து , ஆணாயின் 
சிவநாமங்களிலொன்றையும் , பெண்ணாயின் அம்பிகைநாம 

ங்களிலொன்றையும் இடல் வேண்டும் . 
8 . உபநிஷ்கிராமணம் . அஃதாவது குழந்தையை வெளியே 

கொண்டுவருதல் . அஃதெவ்வாறெனில் , நான்காவது மா 
தத்தில் அக்கினிவளர்த்து ஓமஞ்செய்து வெளியில் கோம 
பத்தால் மெழுகி மணலால் மேடைசெய்து அரசைவைத் 
து சூரியனை யர்ச்சித்துத் தாயுடன் குழந்தையை வெளி 
யே கொண்டுவந்து பெரியோர்களாலாசீர்வாதஞ் செய்யப் 

பெறுதல் . 
9. அன்னப்பிராசனம் . அஃதாவது சோறு ஊட்டுதல் . இது 

ஆறு அல்லது எட்டாவது மாதங்களில் செய்ய வேண்டும் . 
அஃதெவ்வாறெனில் , நாந்தி யென்னும் சிரார்த்தத்தை 
முன்னிட்டு பிராமணருக்கு போஜனஞ்செய்வித்து நல்ல 

முகூர்த்தத்தில் குழந்தைக்குப் பாயசத்தைப் புசிப்பித்தல் . 
10. பிண்டவர்த்தனம் , அஃதாவது தேகத்தை விருத்திசெய் 

தல் . அஃதெவ்வாறெனில் , விதிப்படி அக்கினியைப் பூஜி 
த்து , புத்திரனுடைய வலது பெருவிரல் முதல் ஈசான 
முதலிய மந்திரங்களையும் , கண்களில் வியோம வியாபித 
சாக்ஷரீ மந்திரங்களையும் ஜபித்து , தேன்பால் முதலியன 

கலந்த மதுவர்க்கங் கொடுத்தல் . 
11 . சௌௗகர்மம் , அஃதாவது தலைமயிரைக்கழித்தல் , அஃ 

தெவ்வாறெனில் , விதிப்படி கிரியைகளைச்செய்து மந்திர 
த்தை உச்சரித்து தலைமயிரை நனைத்துத் தருப்பையால் 
புரோக்ஷித்து முதலாவது ஆசிரியரும் பின்னர் நாவித 

னும் தலைமயிரைக் கழித்தல் . 
12. உபாபனம் , அஃதாவது வேதத்திற்கு அதிகாரியாக்குதல் , 

து பிறந்த ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பதி னாறு வருடங் 


தமிழ் வியாக்கியானம் . 


157 


13 . 


களுக்குள் செய்யவேண்டும் , பிராமணர்களுக்கு எட்டு 
வயதிலும் அரசர்களுக்குப் பதினொருவயதிலும் வைசியர் 
களுக்குப் பன்னிரண்டுவயதிலும் உபநயனஞ் செய்யத் 
தக்கது . இதில் பூணு நூல் மான்றோல் முதலிய வற்றைத் 
தரிக்கும்படி செய்வதுண்டு . 
காண்டோபகரணம் . அஃதாவது காண்டரிஷியைத் திரு 
ப்திசெய்தல் . அஃதெவ்வாறெனில் , காண்டரிஷியின் 
பொருட்டு அஸ்த்திரமந்திரத்தால் ஓமமுதலியனசெய்து 
சுவர்ணமுதலியவற்றால் செய்யப்பெற்ற பிக்ஷா பாத்திரங் 
களை யெடுத்துக்கொண்டு , பவதி பிக்ஷாந்தேகி யென்று 

கூறிப் பிக்ஷையெடுத்தல் முதலிய கிரியைகளைச் செய்தல் . 
14 , காண்டமோசனம் . அஃதாவது காண்டரிஷியின் விரத 

த்தை நீக்கல் . அஃதெவ்வாறெனில் , விதிப்படி கிரியைக 
ளைச்செய்து , அக்கினியை ஜலத்தால்வளைத்து , வியோம 
வியாபி மந்திரத்தால் நூறாகுதிகள் செய்து , பிரஜாபதயே 
காண்டரிஷியே சுவா ஹா என்று எட்டாகுதியால் காண்ட 

மோசனஞ்செய்தல் . 
15 . 

சமாவர்த்தனம் . அஃதாவது பிரமசாரி விரதத்தைப்பூர் 
த்திசெய்தல் . அஃதெவ்வாறெனில் , உத்தராயணத்தில் 
குரு சுக்கிர உதயங்களில் மாசிமா தமுதல் ஐந்து மாதங்க 
ளுள் சித்திரைமாதம் நீங்க ஏனையமாதங்களில் விதிப்படி 
கிரியைகளைச்செய்து , பிரமசரிய விரதத்தை நீக்கி , சர்வா 
ங்கமுஞ் சௌௗஞ்செய்து , குண்டல முதலியவற்றால் அ 
லங்கரித்து , கண்ணாடி முதலியவற்றைப் பார்த்து வடக்கு 
முகமாகச் செல்லுங்காலத்து , பந்துக்களால் இல்லறத்தை 

வகிக்கும்பொருட்டுப் பிரார்த்தித்தல் . 
16. விவாகம் . அஃதெவ்வாறெனில் , உத்தமகுலக்து தித்த 

நற்குணமுடைய பெண்ணைக் கோத்திரத்தைச் சொல்லிக் 
கொண்டு தாரைவார்த்துத் தரப்பெறுதல் . 
இந்தப் பதினாறு சமஸ்காரங்களின் விரிவை அகோரசிவா 
சாரியரியற்றிய கிரியாக்கிரமத்யோ திகையின் மூன்றாம் பாகமான 
சைவசோடசப் பிரகாசிகை என்னும் நூலிற்காண்க . 


158 


சைவபூஷணம் 


கார 


இந்தப் பதினாறு கிரியைகள் தவிர , ஐஷ்டிகம் . தார்விகம் 
பௌதிகம் , சௌமிகம் என்னும் தேவவிரதங்கள் நான்கும் , அஷ் 
டகா , பர்வம் , மாஸசிரார்த்தம் , சிராவணி , ஆக்ரயனி, சைத்திரி , 
ஆசுவயுஜீ என்னும் வாஜ யக்ஞங்கள் ஏழும் , அக்கினியா தானம் , 
அக்கினி கோத்திரம் , தர்ச பௌர்ணமாசம் , ஆக்ரயணம் , சாதுர் 
மாஸ்யம் , பசுபந்தம் , சௌத்ராமணி என்னும் ஹவிர் யக்ஞங்கள் 
ஏழும் , அக்னிஷ்டோமம் , அத்தியக்கினிஷ்டோமம் , உத்யம் , 
ஷோடசிகம் , வாஜபேயம் , அதிராத்ரம் , அப்தோர்யாமம் என் 
னும் சோமயக்ஞங்கள் எழும் , மேதா ஜனனம் , வானப்ரஸ்தம் , 
பாரிவ்ராஜ்யம் அஃதாவது சன்னியாசம் , அந்தியிஷ்டி என்னும் 

திக சமஸ்காரங்கள் நான்கும் செய்யத்தக்கன வென்றறிந்து 
கொள்க , 

( 269 ) 
( அ - கை . ) இருபத்தெட்டுத் திவ்யாகமங்களின் பெயரும் 
வரலாறும் இரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

சூவௌ காசிகயொபஜாவய தயா விதாம 38 
ண த தபாடிஜி தக வ உதி வா ஓக்ஷஸஹ 
மொ ரேது | சூவாகம் கி @ வூலொவி 
ஜயௌ நிலால தது . 

ஓபலத: வாவகவீர 
ரொளாவவாவா ாேகடொ ெெவ 8e8 + 
வது ஆா - நயோவபூவில உகி வொதீக. 
ஜாவதொ நானா ஸி உ தீரித தடியொ ல 
ஞா நபவெபாககௌ | த தா தின வாாபெயாகிரா 
ணௌ வௌ வாதுலவே யா ஹபஷாவிதி 
பாமரை உல தெ பெவா ரொௗராஃ வரா ( 1 ) 

( 270 - 27 1 ) ஸ்ரீமத் சதாசிவஸ்வாமியானவர் , ஈசான முக 
ம் தற்புருஷமுகம் அகோரமுகம் வாமதேவமுகம் சத்தியோஜாத 
முகம் ஆகிய ஐந்து திருமுகங்களினாலும் திருவாய் மலர்ந்தருளிய 
திவ்யாகமங்கள் இருபத்தெட்டு . அவையாவன-- காமிகம் , யோக 
ஜம் , சிந்தியம் , காரணம் , அஜிதம் , தீப்தம் , சூக்குமம் , சகஸரம் அ 
ம்சுமான் , சுப்ரபேதம் , விஜயம் , நிசுவாசம் , சுவாயம்புவம் , ஆக் 
நேயம் , வீரம் . பௌரலம் , ப குடம் , விபலம் , சந்த்ரஞானம் , முக 


8 


வ 


// உஎ On 


தயா 


ந 


தமிழ் வியாக்கியானம் . 


159 


வா 


வா 88 


ஹ 


lig எ 


பிம்பம் , புரோத்கீதம் , லளிதம் , சித்தம் , சந்தானம் , சர்வோக்தம் , 
பாரமேசுவரம் , கிரணம் , வாதுளம் என்னும் இருபத்தெட்டுமாம் . 
இவற்றுள் சைவம் பத்தும் , ரௌத்ரம் பதினெட்டுமாகும் . பிரண 
வர் முதலிய சிவனுக்கு உபதேசிக்கப்பெற்றமை பற்றிச் சைவமெ 
ன்றும் , உருத்திரர்களுக்கு உபதேசிக்கப்பெற்றமைபற்றி சௌத்ர 
மென்றும் இருவகைப்பட்டன. 

( 270-271 ) 
( அ - கை . ) இருபத்தெட்டுத் திவ்யாகமங்களும் சிவபெரு 
மானுக்குத் திருமேனியாயிருக்கும் முறைமை மூன்று சுலோகங் 
களாற் கூறுகின்றார் . 
வா வௌ காஜிகவெ யொ மஜதயொ -ஜெ U வி 

த தாஉாமனாயொய காரணம் - லுெ ஜ . 
வெ ஜி.த. ஜா நீ | வ வொரயம y V 
க்ஷ ~ துஹ) ° ஹ s • கழி : வஷஹா 

உெவ நாஜிக 3 ஓ . லெவொஜய To II உ எஉா 
ராவெலா வாணயை வய ஜயம. வாஜெயம் 
r மலொவீரயொதயம ரெளாவயை வழ " 
நலக ஜாக yo | ஹலௌவொ விஜொய வடி 
விரோவிவசீவக ( வலஜொ 

தீத ஜாவித 
கடுவாயைமல 0 வானது ஹிஜாமாடே 

11 உ எங | 
லதா ந வ குணனெ வேணபாவொய 
ஹாரஃ வராலுஷாநொய க தல 
யொ காஜொதா வதநம் | வாயு வா 
மாை வலகஜா ஜிஜாதவனவௌ நா பவொராம 
88- A_ தெதி குடெ வொகா நெடராக தளா ( ) 

( 272 - 273 - 274 ) சிவபெருமானுக்கு, காமிகம் இரண்டு 
திருவடிகள் . யோகஜம் இரண்டு கணைக்கால்கள் . சிந்தியம் திரு 
வடிகளின் விரல்கள் . காரணம் இரண்டு தண்டைக்கால்கள் . அஜி 
தம் இரண்டு முழந்தாள்கள் . தீப்தம் இரண்டு துடைகள் , சூக்கு 
மம் குய்யம் . சகஸ்ரம் இடுப்பு , அம்சுமான் முதுகு . சுப்ரபேதம் 
தொப்புள் . விஜயம் வயிறு . நிசுவாசம் மூக்கு . சுவாயம்புவம் 


o 


160 


சைவபூஷணம் . 


இரண்டு தனங்கள் . ஆக்நேயம் இரண்டு திருக்சண்கள் . வீரம் க 
ழுத்து . சௌரவம் இரண்டு திருச்செவிகள் . மகுடம் திருமுடி 
விமலம் நான்கு திருக்கரங்கள் . சந்தரஞானம் மார்பு . முகபிம்பம் 
திருமுகம் . புரோத்கீதம் நாக்கு . லளிதம் இரண்டு கன்னங்கள் . 
சித்தம் நெற்றி , சந்தானம் காதணிகளான குண்டலங்கள் . சர் 
வோக்தம் யக்ஞோபவீதம் . பாரமேஸ்வரம் முத்துமாலை . கிரண 
ம் திருவாபாணம் . வாதுளம் திருப்பரிவட்டம் . இவ்வாறு இந்த 
இருபத்தெட்டு ஆகமங்கள் தவிர உபாகமங்களுள் காலோத்தரம் 
திருமேனிப் பூச்சு . ஏனைய உபாகமங்கள் பரிமள திரவியங்களும் 
புஷ்பங்களுமாகும் . எல்லா ஆகமங்களின் ஞானபாதமாகிய சைவ 
சித்தாந்தம் நைவேத்தியமாகிய அமுது . இவ்வாறு காமிகமுதலி 
ய திவ்யாகமங்கள் இருபத்தெட்டும் காலோத்தர முதலிய உபாக 
மங்கள் இருநூற்றேழும் தாண்டவேசுவர சுவாமியாகிய சிதம்ப 
ரேசுவரஸ்வாமிக்குச் சகல அவயவங்களுடனே . கூடியிருக்குமெ 
ன்று மகுடாகமத்திற் கூறப்பட்டிருக்கின்றது . ( 272-274 ) 

(( அ - கை .) உபாகமங்களின் தொகையைக் கூறுகின்றார் . 
வஹாதி : வளூ ஷலெவ தாவலைவத அெெதகவ 

வாரெகஹாஷமஜா 22 Jக வாதியி 
ஷ -2.J க தடிநொ 8.58 | ஜாஸாயெ கஜா 
தி வெஉ நயொ 

காவிரய,ாரணாக 
ஹய வித. வலவலவக3 லௌ வலவொவ . 

தா உவா !| 
( 275 ) மூலாகமத்தின் பேதங்கள் உபாகமங்களாகும் . 
அவை வருமாறு : 
1 காமிகத்தின் பேதம் - நாரசிம்மம் , வக்திராரம் , பைரவோ 

த்ரமென மூன்று . 
2. யோகஜத்தின் பேதம்- வீணாசிகோத்தரம் , தாரம் , சந் 

தம் , சந்ததி , ஆன்மயோகம் என ஐந்து 
3. சிந்தியத்தின் பேதம் - சுசிந்தியம் , சுபகம் , வாமம் , பாவ 

நாசம் , பரோத்பவம் , அமிர்தம் என ஆறு . 
4. காரணத்தின் பேதம்- காரணம் , பாவாம் , தௌர்க்கம் , 

மாகேந்த்ரம் , வீமம் , மாரணம் , துவேஷ்டம் என ஏழு . 


2 ) 


ஷ 


// உஎ நா 


. 


தமிழ் வியாக்கியானம் , 


161 


5. அஜிதத்தின் பேதம்- பிரபூதம் , பரோத்பூதம் , பார்வதீ 

சம்கிதை , பத்மசம்கிதை என நான்கு . 
6. தீப்தத்தின் பேதம்- அமேயம் , சப்தம் , ஆச்சாத்யம் , 

அசங்கியம் , அமிதௌசசம் , ஆனந்தம் , மா தவோத்பூதம் , 

அத்புதம் , அச்சதம் என ஒன்பது . 
7. சூக்குமத்தின் பேதம்- சூக்குமம் ஒன்று . 
8. சகஸ்ரத்தின்பேதம்- அதீதம் , மங்களம் , சுத்தம் , அப் 

ரமேயம் , ஜாதிபாக் , பிரபுத்தம் , விபுதம், அஸ்த்தம் , அல 

ங்காரம் , சுபோதகம் எனப்பத்து . 
9. அம்சுமானின் பேதம்-- வித்தியா புராண தந்த்ரம் , 

வம் , நீலலோகிதம் , பிரகா ரணம் , பூததந்த்ரம் , ஆத்மாலங் 
காரம் , காசியபம் , கௌதமம் , அயிந்த்ரம் , பிராம்யம் , வா 

சிஷ்டம் , ஈசானம் எனப்பன்னிரண்டு . 
10. சுப்ரபேதத்தின் பேதம் - சுப்ரபேதமென ஒன்று , 
11. விஜயத்தின் பேதம் - விஜயம் , உத்பவம் , சௌமியம் , 

அகோரம் , ம்ருத்யுநாசனம் , குபோம் , மகாகோரம் , விம 

லம் எனஎட்டு . 
12 , நிசுவாசத்தின் பேதம் - நிசுவாசம் , உத்தர நிசுவாசம் , 

நிசுவாச முகோதயம் , நிசுவாச நயனம் , நிசுவாசகாபரின் , 

கோரசம்ஞ்யம் , யமாக்யம் , குய்யம் என்எட்டு . 
13 . 

சுவாயம்புவத்தின் பேதம் - பிரஜாபதிமதம் , பத்மம் , சுவா 

யம்புவம் என மூன்று , 
14. ஆக்நேயத்தின் பேதம் - ஆக்நேயம் ஒன்று . 
15. வீரத்தின் பேதம் - பிரஸ் நார்ம் , புல்லமல்லம் , பிரபோதம் , 

போதம் , போதகம் , அமோகம் , மோகசம்யம் , ஹாடகம் , 
சாகடா திகம் , ஹலம் , விலேகனம் , பத்ரம் , வீரம் எனப் 

பதின்மூன்று . 
16. சௌரவத்தின்பேதம்- காலக்கம் , கலாதீதம் , சௌரவம் , 

சௌரவோத்தரம் , மகாகாளமதம் , ஐயிந்திரம் என ஆறு . 
17. மகுடத்தின் பேதம்- மகுடம் , மகுடோத்தாம் 


கை 


6ான 


இரண்டு, 


21 


162 


சைவபூஷணம் . 


18. விமலத்தின் பேதம் - அனந்தம் , போகம் , ஆக்சந்தம் , வ்ரு 

ஷபிங்கம் , வ்ருஷோத்தரம் , வ்ருஷாத்புதம் , சுதந்தம் , ரௌ 
த்ரம் , பத்ரவிதம் , அரேவதம் , அதிக்கிராந்தம் , அட்டகா 
சம் , அலங்கிருதம் , அருச்சிதம் , தாரணம் , தந்திரம் எனப் 

பதினாறு . 
19. சந்த்ரஞானத்தின் பேதம் - ஸ்திரம் , ஸ்தாணு , மகாந்தம் , 

வாருணம் , நந்திகேசுவரம் , ஏகபா தபுராணம் , சங்காம் , 
நீலருத்ரகம் , சிவபத்ரம் , கல்பபேதம் , ஸ்ரீமுகம் , சிவசாச 

னம் , சிவசேகரம் , தேவிமதம் எனப்பதினான்கு , 
20. முகபிம்பத்தின் பேதம் - சதுர்முகம் , மலயம் , அயோகம் , 

சமஸ்தோபம் , ப்ரதிவிம்பகம் , ஆத்மாலங்காரம் , வாயவ் 
யம் , தௌடிகம் , துடிநீரகம் , கலாத்யயம் , துலாயோகம் , 
குட்டிமம் , பட்டசேகரம் , மகாவித்தை , மகாசௌரம் 

எனப்பதினைந்து . 
21. புரோத்கீதத்தின் பேதம்- கவசம் , வாராகம் , பிங்களம 

தம் , பாசபந்தம் , தண்டதரம் , அங்குசம் , தனுர்தரம் , சிவ 
ஞானம் , விக்ஞானம் , ஸ்ரீகாலஞானம் , ஆயுர்வேதம் , தனூர் 
வேதம் , சர்ப்பதம் ஷ்ட்ரீ விபேதனம் , கீதம் , பரதம் , ஆ 

தோத்யம் எனப்பதினாறு . 
23. லளிதத்தின் பேதம் - லளிதம் , லளிதோத்தரம் , கௌமா 

ரம் எனமூன்று . 
23. சித்தத்தின் பேதம் -- சாரோத்தரம் , ஔசனோத்தரம் , சா 

லாபேதம் , சசிகண்டம் என நான்கு . 
24. சந்தானத்தின் பேதம் -- லிங்காத்யக்ஷம் , சுராத்யக்ஷம் , ச 

ங்கரம் , அமலேஸ்வாம் , அசங்கியம் , அனிலம் , துவந்துவம் 

என ஏழு 
25. சர்வோக்தத்தின் பேதம் - சிவதருமோத்தரம் , வாயுப்ரோ 

க்தம் , திவ்யப்ரோக்தம் , ஈசானம் , சர்வோத்கீதம் என 


ஐந்து . 


26. பாரமேசுவரத்தின் பேதம்-- மதங்கம் , யக்ஷணீ பத்மம் 

பாரமேசுவரம் , பௌஷ்கரம் , சுப்ரயோகம் , ஹம்சம் , சா 
மான்யமென ஏழு . 


தமிழ் வியாக்கியானம் . 


163 


அனாக்ஷ 


ஐ 


27. கிரணத்தின் பேதம் -- காருடம் , நைருதம் , நீலம் , ரூக்ஷம் , 

பானுகம் , தேனுகம் , பிரபுத்தம் , புத்தம் , காலம் 

ஒன்பது . 
28. வாதுளத்தின் பேதம் -- வாதுளம் , உத்தரவாதுளம் , கால 

க்ஞானம் , ப்ரரோகிதம் , சர்வம் , தர்மாத்மகம் , சிரேஷ்டம் , 
நித்யம் , சுத்தம் , மகாநனம் , விசுவம் , விசுவாத்மகம் என 
ப்பன்னிரண்டு . 

( 275 ) 
( அ - கை .) ஒவ்வொரு ஆகமங்களின் சுலோக எண் இவ் 
வளவென்று ஐந்து சுலோகங்களாற் கூறுகின்றார் . 
சூ ° வராய ஹவா 

க்ஷ வர காரணவிகொயிம் 
அநநாய த வா நிய 350 கு வ . 

V rு வடத . ஹவாஸவஃ |உஎகா 
வாதலு 

ஹ க்ஷ ரவி தது 3ுக 

ஹெலிகொபிவி_ஜயஜிகொயில் ! 
பால கொலயு உவ 

ஜீவாவ ) 
வாய - தி கொமிஷயகொ.நஜ வ yாசய உஎளா 
க்ஷாணி வீளெ உலசௌாவெத 

வாசு குடக்ஷஃ | 
பொெெகஸிக்ஷெ விஜாமஹேலாச 
வ "ஆருவொய தயா , கொயிம் || 

|| உ எ அா 
விவ . ஹோவ . கூய நீததது 

க்ஷ தியா யாஷவஹஹ நசு 
லாெெய - ககொபி நடு ஸி தது . 
லதா ந தது 0 ஸுவி ஷடலஹ oli 

ஹவ 
பாவ . அக்ஷ வானொகருக்ஷ 

ஜாச வகொபி : கிரணாமலோக ! 
முக்ஷ தயா வா துஉகாமா நா 

வபாவாகவவா குடாமெசொகா ! 
|| உ அவர் 


. 


ல 


கொட 


-ஷ 


க 0 வ 


டாக 


ஆக்ஷ 


{|உனக 


ஸ 


ஸு 


164 


சைவபூஷணம் , 


( 276-280- ) காமிகம் பரார்த்தக்கிரந்தம் . யோகஜம் இரண் 
லக்ஷங்கிரந்தம் , சிந்தியம் லக்ஷங்கிரந்தம் ., காரணம் நா 

பாலுகோ 
டிகிரந்தம் , அஜிதம் பதினாயிரங்கிரந்தம் , தீப்தம் நியுதக்கிரந்தம் , 
சூக்குமம் பத்மக்கிரந்தம் , பத்மமாவது நூறுகோடி , சகஸ்ரம் சங் 
கக்கிரந்தம் , அம்சுமான் ஐந்து லெக்ஷங்கிரந்தம் , சுப்ரபேதம் மூ 
ன்று கோடிகிரந்தம் , விஜயம் மூன்று கோடி கிரந்தம் , நிசுவாசம் 
ஒரு கோடிகிரந்தம் , சுவாயம்புவம் மூன்றறைக்கோடிகிரந்தம் , ஆக் 
கிநேயம் முப்பதினாயிரங்கிரந்தம் , வீரம் பத்துலக்ஷங்கிரந்தம் 
ரௌரவம் எட்டு கோடி கிரந்தம் , மகுடம் லக்ஷங்கிரந்தம் , விமலம் 
மூன்றுலக்ஷங் கிரந்தம் , சந்த்ரஞானம் மூன்று கோடி . கிரந்தம் , 
முகபிம்பம் மகாபத்மக்கிரந்தம் , புரோத்கீதம் மூன்றுலக்ஷங் 
கிரந்தம் , லளிதம் எண்ணாயிரங்கிரந்தம் , சித்தம் ஒன்றரைக்கோடி 
கிரந்தம் , சந்தானம் ஆறாயிரங்கிரந்தம் , சர்வோக்தம் இரண்டு 
லக்ஷங்கிரந்தம் , பாரமேஸ்வரம் பன்னிரண்டுலக்ஷங் கிரந்தம் , 
கிரணம் ஐந்து கோடி கிரந்தம் , வாதுளம் லக்ஷங்கிரந்தம் , இவ் 
வாறு இருபத்தெட்டு ஆகமங்களுக்குந் தனித்தனி கிரந்தஎண் 
அறிந்து கொள்க . 

( 276-280 ) 
( அ - கை ) இருபத்தெட்டு ஆகமங்களின் கிரந்தஎண் இவ் 
வளவென்று தொகுத்துக்கூறுகின்றார் . 
ஊய வராயபாச உ U @ V கொழி 
அக்ஷெக கொபியைவஜிகொபி : | 

த 
வணொகனாக்ஷ வலி நாவலஹல . 
ஹாராமாை நாஜிதி வடி ) வலவோ 

112 அகா 
( 281. ) இருபத்தெட்டு ஆகமங்களுக்கும் ஒருசேரக்கிரந்த 
எண் கூறுமிடத்து , பரார்த்தத்தின் மேல் பதினொரு லெக்ஷங்கோ 
டியே முப்பது கோடி ஐம்பத்தொருலக்ஷத்து ஐம்பத்து நாலாயி 
ரங் கிரந்த மென்றறிந்து கொள்க. 

( 281 ) 
( அ - கை .) சிவா கமசம்பந்தம் ஆறுவிதமென்று கூறுகின் 
றார் . 

வபவ யொ வ ஷூவியது வா ? q யொ 
யெடா ஹா நீபெலானாவதிதொதரால உதிது 


UO வ 


தமிழ் வியாக்கியானம் . 


165 


வ ) 


வே 


ஸ்ரீ கணகெவெதயொஃ | விவொ ஷெவதெ3 
நிஷய நஜெஷார o ணா நரணா வாழி 

உதிரிதொய நாயொன்பவெ ) தாலாதி கஃஉ அஉா 
( 282 ) சிவாகம சம்பந்தம் எவ்வாறெனில் , சதாசிவ சுவா 
மீக்கும் அனந்தேசுவரருக்கும் பரசம்பந்தம் . அநந்தேசுவரருக் 
கும் ஸ்ரீகண்டருக்கும் மகத்சம்பந்தம் . ஸ்ரீகண்டருக்கும் தேவே 
ந்திரனுக்கும் அந்தராள சம்பந்தம் . தேவேந்திரனுக்கும் ரிஷிக 
ளுக்கும் திவ்யசம்பந்தம் . ரிஷிகளுக்கும் மனிதர்களுக்கும் திவ்யா - 
திவ்யசம்பந்தம் . மனிதருக்கும் மனிதருக்கும் அதிவ்யசம்பந்தம் . 
இவ்வாறு சிவாகமங்கள் வருமுறையிலுள்ள சம்பந்தம் ஆறுவகை 
யாயிருக்குமென்றறிந்துகொள்க . 

( 282 ) 
( அ - கை . ) பதினெண் புராணங்களின் பெயரும் கிரந்த எண் 
ணும் ஒன்றரைச் சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

சூஉளவ ஹராணதேடி 50 வாத. தயா 
ெெவஷவ . பொவ வாறவ க ஓவிஷய 
நாரதீய ) தத : ! ஜாகூ ணெயயோ நனை தஉய 

ச வ ஹகெவ த க ெெனா.பவெதி வரா 
ஹ நாக. தஉ லாது , ததொ வா 8 ந O IT fle It 
கௌ 3 10 க தொய மாருதி ஐ 
வாலாக செவஜெ 2 V.தாரண 
காநி ஐக்ஷஅயல் ? 

M2 அகூதா 
(283-2831 ) பிரமபுராணம் , பத்மபுராணம் , வைஷ்ணவபு 
ராணம் , சைவபுராணம் , பாகவதபுராணம் , பவிஷ்யத்புராணம் , நார 
தீயபுராணம் , மார்க்கண்டேய புராணம் , ஆக்கினேய புராணம் , 

, பிரம 
கைவர்த்தபுராணம் , லிங்கபுராணம் , வராகபுராணம் , ஸ்காந்தபுரா 
ணம், வாமன புராணம் , கூர்மபுராணம், மச்சபுராணம் , கருடபுரா 
ணம் , பிரமாண்டபுராணமெனப் புராணம் பதினெட்டாகும் . இவ 
ற்றுள் சைவபுராணம் ஒருலக்ஷங்கிரந்தம் , ஸ்காந்தபுராணம் , ஒரு 
லக்ஷங்கிரந்தம் , ஏனைய பதினாறு புராணங்களும் இரண்டுலக்ஷங்கிர 
ந்தம் , இவ்வாறு பதினெண்புராணங்களும் நாலுலக்ஷங் கிரந்த 
மென்றறிந்து கொள்க 

( 283-283 }) 


வாக 


வலாக 


ஹாணம் 


. 


166 


சைவபூஷணம் . 


UD 


( அ - கை . ) பதினெட்டு ஸ்மிருதிகர்த்தாக்களின் பெயரைக் 
கூறுகின்றார் . 

35. கில விஷுரிதய நஹாரீகவலொ 
நொ நாளை நா தயாமிரா ய : உஹாவஜுவ 
ஸவ த - கள் 1 

உ அச 
* கா காயொய வ , ஹகிற டியொ வாவை ) 
தாகம் வரும் 

வா 

ஈலவ உ தீரித விவிதோ 
உக்ஷலயா மௌ த 3 : | 

| உ அசரா 
( 2843.) பதினெட்டு ஸ்மிருதிகர்த்தாக்கள் பெயர் வரு 
மாறு : -மனு , அத்திரி , விஷ்ணு , ஹாரிதர் , யாக்ஞவல்க்யர் , சுக் 
கிரன் , அங்கிரஸ் , யமன் , ஆபஸ்தம்பர் , சம்வர்த்தகர் , காத்தியாய 
னர் , பிரகஸ்பதி , பராசரர் , வியாசர், சங்கர் , லிகிதர் , தக்ஷர் , கௌ 
தமர் எனப்பதினெண்மர் . இவர்களே ஸ்மிருதி சொன்னவர்க 
ளென அறிந்து கொள்க . 

( 284 ) 
( அ - கை . ) ஆத்மார்த்தமூர்த்தியின் அஷ்டபந்தனவிதி இர 
ண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

சூ தாயெஷ நிவாய.வ .) து விய வாம 8ெ 
தாயாகவொ வய- நிகாவிதொஷ காலா 

|| உ அரும் 
வி.மாதெஷு யயாக 30 பரிவாவாவிவெராவ 
வ நா க வாயொவயவயநளு ஜனாதஃ வா 

வாலாஜி 
ஷெகெ தத : | 

உ அருதய 
வாவை நங க காகாகாவாஹநான் யா 
நிவ - தாய வ உ வீயே தவி.ம. வாரோ 

தஜி 
வ 

|lleyGirl 
ெெநவெரா வலவே - வாடாயோவொரெண 
தெண தகஷாய வித்யோது 

தயோது ஹொயேவா க 
யாக ஸஹ ல 0 த . || 

112 அடி 
நாதாய ந உதயே- காதாய் உதிவடி 


வவா யயா ணைவ / 


தமிழ் வியாக்கியானம் 


167 


( 2852-2864-) ஆத்மார்த்தமூர்த்தியின் அஷ்டபந்தனவிதி 
தீப்தாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றது . அதுவருமாறு : - நெல் 
லினால் சதுரச்ரமாக மண்டலமிட்டு , அதின்மத்தியில் அலங்காரத் 
துடனும் ஜலத்துடனும் கும்பமும் வர்த்தனியும் இவற்றைச்சூழ 
அஷ்டகலசமும் ஸ்தாபித்து , ஆசனாதிகளால் பூஜித்து , லிங்கத்தி 
னின்றும் முறையே கும்பத்திற்சிவனையும் வர்த்தனியில் சத்தியை 
யும் எட்டுக்கலசங்களில் எட்டு வித்யேஸ்வரர்களையும் அஞ்சலியி 
னால் எடுத்து ஸ்தாபித்துப்பூஜித்து நிரோதார்க்கியங்கொடுத்துப் 
பின்னர் லிங்கத்திற்கு அஷ்டபந்தனமாவது பஞ்சபந்தன மாவது 
திரிபந்தனமாவது மருந்து கூட்டிச்சாத்தி , பஞ்சகவ்யா திகள் அபி 
ஷேகஞ்செய்து , கும்பம் வர்த்தனிகலசங்களினாலும் அபிஷேகஞ் 
செய்து , அர்க்கியாபிஷேகஞ்செய்து , பத்திரபீடத்தின் மேலெழுந் 
தருளப்பண்ணி நைவேத்தியாந்தமாகப் பூஜித்துப் பிராயச்சித்த 
நிமித்தமாக அகோரமந்திரத்தால் ஆயிரத்தெட்டு அல்லது நூற் 
றெட்டு ஓமஞ்செய்ய வேண்டும் . இவ்வாறு ஆன்மார்த்த சிவபூஜை 
யில் அஷ்டபந்தனவிதி அறிந்துகொள்க 

( 2851-2861 ) 
( அ - கை .) முப்பத்திரண்டு இலக்கணம் ஒன்றரைச்சுலோ 
கங்களாற் கூறுகின்றார் . 

உாதி பசு வு க்ஷணாநி 8 ஹ கா தீவா 
வநாத ஜொ .J- கவாணவ ந 3 ஆ ) ஜாஙய கு 
ஹ ஸா தெகொ ஜ.விகா II 

|| உ அள 
வ J ஷ ஜெய யொ நவவமகாஉதாஜீவ 
வட கவல க்ஷாஃ வளு ளூ தா ஜ OTO ovo 
யொஸகல நாஸிகா | வக்ஷ வாயாருணா 
- நயா உ.ரகதாபமாயா வாண ) 
வ தனா . நவொய வ வ ந O 

" விலான 

உஅ அ 


விவ 


. 


ஸ 


(287-288 .) உத்தமமானவர்களுக்குரிய உத்தம இலக்க 
ணம் முப்பத்திரண்டு . அவை வருமாறு : - கைகள் , கண்கள் , மூ 
க்கு , தனமத்தியம் , முழங்கால்கள் என்னுமிந்த ஐந்தும் தீர்க்கமா 
விருக்கவேண்டும் , கழுத்து கணுக்கால் , முதுகு , குறியென்னு 


168 


சைவபூஷணம் . 


ண 


50 


மிந்த நான்குங் குறுகியிருக்கவேண்டும் . நகம் , தோல் , கூந்தல் , 
பற்கள், விரல்களின் கணுவென்னுமிவை ஐந்தும் மிருதுவாபாயிருக் 
கவேண்டும் . வயிறு , பிடரி , தோள்கள் , மூக்கு , மார்பு , நெற்றி 
என்னுமிந்த ஆறும் உயர்ந்திருக்கவேண்டும் . கண்கள் , உதடு, 
மோவாய்க்கட்டை , உள்ளங்கால் , உள்ளங்கை, நகம் , பீஜம் என் 
னுமிந்த ஏழும் சிவந்திருக்கவேண்டும் . முஷ்டி . மணிக்கட்டு , 
மார்பு என்னும் மூன்றும் வலிமையுடையதாயிருக்கவேண்டும் . நெ 
ற்றி , மார்பு என்னுமிரண்டும் விசாலமாயிருக்கவேண்டும் . இவ்வா 
று முப்பத்திரண்டு இலக்கணமு மறிந்துகொள்க . ! 287-283 ) 

( அ - கை .) சிவபக்தர்களுக்குரிய அடையாளங்களிவையெ 
ன நான்கு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

ஜொலகஜ நவ ) விஹநிவஹொ ஊவதி 
To க ந O சாக்ஷாவாண ஜடாவியாண ஓ 
தீராக ந O | லவ UDOM லகத J- க 
பரிவகமாரை ஹாத ல.கீத ந தஞாஊதிலாஷ 
ணெ நட நா வாக்ஷரீவித ந o n 

11 உஅகூ 
காஷாயொதாவெஷ நா விதவடிவெஷயிரோ 
ஜாண் நல 

3 காயாாணரை மார்ஷிவ 0 ந . ஷெவார் 

ெெநயதெந பலிவானாயா விழஜ நல 
கொகய-காவாலீஸ 3 ) ஹமே . 
உதி யீஉகலெவாவ . ந . || 
ஸ்ரீகாஹொவஜந 0 கஜீவாதொவகாரம் 
உாகாருணாடி ,-8 நம் 

நர் 33நவவாஉவவ நல நித பனி 
வாயீ நதா | வாணாதுநயொமவடவாண வ 

" )" 
டாமயஷ க நா விலாவெலா ரவா லாலு, 
வவநெ லௌஜ.நவதா !! 
ஹஹா.விகவர்நஜாவகவடிவிக்ஷாபல நா வலா 
நாகிஸத தரை தாக்ஷண ணொ தாஉெ 

நிஜாத 
ஆதா | காவட , நவிவராஜயஜ நா வராவ . 


UU 


வாராயண | 


உாவில் 


// உகா 


தத 


! 


) க . 


வ 


உகூக 


வ 


தல 


2 


ஐ 


தமிழ் வியாக்கியானம் . 


169 


ந . வாவ- தீஷவெய வ பலிவா மிகாபபு காண 
தமவேலவ - உா - 1 

||உகஉ 


ஸ 


( 289-292 . ) சாம்பமூர்த்தியாகிய பரமசிவனது பத்தர் 
களினுடைய அடையாளங்கள் வருமாறு : -- விபூதி தரித்தல் , 
திரிபுண்டரந்தரித்தல் , உருத்திராக்கத்தை ஆபரணமாகத் தரித் 
தல், ஜடை முதலியன வளர்த்தல் , எல்லாவற்றிற்குஞ் சிவபெரு 
மானே கருத்தா என்னும் சிவகதையின் மான்மியத்தைக் கூறு 
தல் ... சிவபெருமானைத் துதிக்குந் தோத்திரங்களைச் சொல்லிக் 
கொண்டு நடனஞ்செய்தல் , திருவைந்தெழுத்தை உச்சரித்தல் , 
காவியாடை வெண்மையான ஆடைதரித்தல் , சிகாச்சேதஞ்செய் 
தல் , முன்னர்க்கூறியவாறு சிவமுத்திரைகளைத்தரித்தல் , ஆகம 
முதலிய சிவசாத்திரங்களைப்படித்தல் , தேவாரபாராயணஞ்செய் 
தல் , தினந்தோறுஞ் சிவாலயவழிபாடு செய்தல் , சிவபணிவிடை. 
களிலன்புவைத்தல் , சிவபெருமான் ஆளுபவன் நான் அவருக்கு 
அடிமையென்றெண்ணு தல் , சிவனடியார்களை வணங்குதல் , அவர் 
களை அருச்சித்தல் , சிவபெருமானைப் பூசித்தல் , எல்லா உயிர்களு 
க்கும் உபகாரஞ்செய்தல் , எல்லா உயிர்களிடத்தும் . எப்பொழு 
துங் கருணையுடனிருத்தல் , எவரிடத்தும் முகமலர்ச்சியுடன் பேசு 
தல் , எப்பொழுதுஞ் சிவபெருமானுக்குட்பட்டு - அடங்கியிருத் 
தல் , ஒட்டியாணத்தினுமேம்பட்ட யேர் கப்பட்டந்தரித்தல் , கட்வா 
ங்கரூபமான மாத்திரைக்கோலுடையராதல் , குருமொழியில் நம் 
பிக்கை , சாத்திரத்திற் கூறியவாறுனுட்டித்தல் , கையில் பிக்ஷா 
பாத்திரம் ஜபவஸ்திரமென்னுமிவைகளைத்தரித்தல் , பிக்ஷையெடு 
த்துண்ணு தல் , தன்னைரக்ஷித்தல் , தன்னோடு பிரிப்பின்றி விளங் 
கும் பாமான்ம சொரூபத்தையறிதல் , சிவபெருமான் , சூரியன் , 
விநாயகர் ஆகிய இவர்களைப் பூஜித்தல் , சுப்பிரமணியரைப் பூஜித் 
தல் , பார்வதியை யருச்சித்தல் , அக்கினிகாரியமுதலியன செய் 
தல் , எப்பொழுதுஞ் சிவனடியாரோடு கூடியிருத்தல் , இவையனை 
த்துஞ் சிவனடியாருக்குரிய அடையாளங்களென அறிந்து 
கொள்க .. 

( 289-292 ) 


22 


170 


சைவபூஷணம் . 


F 


ஷா 


உளு த தஹ ... 


. 


ஷடது 


ஷ 


ஷ 


வ 


வதாலஉலவா 

8 


( அ - கை . ) சிவபக்தர்களாவார் தனியடியார் அறுபத்துமூ 
வர் , தொகையடியார் ஒன்பதின் மரென எழுபத்திரண்டு பெயரெ 
ன்றும் , அவர்களுடைய பெயர்களிவையென்றும் இரண்டு சுலோ 
கங்களாற் கூறுகின்றார் . 

ெெபவெ 3 கிறதா ஜாநுமண நாவிஷாஜிவ 
வாஹணாபாவாரொய விஷக ஜொ வநிஜ 

வசாயிவாஃ | ெெவா : த தத்ர 
யொஉ 8 

ஹாரா: கா @ாஉயொ நீவாதா 
நவவருவாவகனுஜாஷட நிதாஷஷிகாம் | i உ கூக 
வனெெககெ ஹி குஜாயீவாவட்கசுவாயமா நா 
ஷ £ J ச வரக்ஷாட நகாருவதிணஉதி பாவா 
நவொகாலதெவ ஹாலா நெெவவ வெசி 
மண நாவி வாஸ ஹஸ 
ஷாஹவ தய 

ஹ 
யொஷ வல ெெதவராக வவதிக - த 

தாா | உகூசா 
( 293-294 . ) தனியடியார் அறுபத்து மூவராவர் . அவ 
ருள் , சிவப்பிராமணர் நால்வர் . மகாப்பிராமணர் பன்னிருவர் . 
மருத்துவப்பிராமணர் ஒருவர் . ஆகப்பிராமணரில் பதினேழுபெ 
யர் . முடிமன்னாறுவர் . குறுநில மன்னரைவர் . வணிகர் ஐவர் . 
வேளாளர் பதின்மூவர் . இடையரிருவர் . குயவர் , பரதவர் , சாலி 
யர் , மறவர் , பாடுவோர் , சாணார் , வண்ணார் , வாணியர் , கடையர் 
என்னுமிவர்களில் ஒவ்வொருவர் மரபறியா தவர் அறுவர் . 
அறுபத்து மூவர் தொகை இவ்வாறு கண்டுகொள்க . இவர்களின் 
பெயர் வருமாறு : - சுந்தரமூர்த்திநாயனார் , சடையனார் , இசை 
ஞானியார் , புகழ்த்துனையாரென சிவப்பிராமணர் நால்வர் . குங்கி 
லியக்கலய நாயனார் , முருகநாயனார் , உருத்திரபசுபதியார் , சண் 
டேஸ்வரர் , அப்பூதியடிகள் , திருலோக்கர் , நமிநந்தியடிகள் , திரு 
ஞானசம்பந்தப்பெருமான் , சோமாசிமாறர் , சிறப்புலியார் , கண 
நாதர் , பூசலாரென மகாப்பிரா மணர் பன்னிருவர் . மருத்துவப்பிரா 
மணர் சிறுத்தொண்டரொருவர் . சேரமான் பெருமாள் , புகழ்ச் 
சோழர் , இடங்கழியார் , பின்றசீர் நெடுமாறர் , மங்கையர்க்கரசி 


தமிழ் வியாக்கியானம் . 


171 


யார் , கோச்செங்கட்சோழர் என முடி.மன்ள்ரறுவர் . மெய்ப் 
பொருணாயனார் , கூற்றுவனார் , நரசிங்கமுனையர் , ஐயடிகள் காட 
வர்கோன் நாயனார் , கழற்சிங்கநாயனாரெனக் குறுநிலமன்னசைவர் , 
காரைக்காலம்மையார் , மூர்த்திநாயனார் , கலிக்கம்பர் , அமர்நீதி 
யார் , இயற்பகையாரென வணிகரைவர் . இளையான்றன் குடிமாறர் , 
விறன்மிண்டர் , மானக்கஞ்சாறர் , அரிவாட்டாயர் , திருநாவுக்கர 
சர் , ஏயர்கோன் கலிக்காமர் , மூர்க்கனார் , சாக்கியர் , சத்தியார் , 
வாயிலார் , முனையடுவார் , சிறுத்துணையார் , கோட்புலியாரென வே 
ளாளர் பதின்மூவர் . ஆனாயர் , திருமூலரென இடையரிலிருவர் , 
குயவரில் திருநீலகண்டரொருவர் , பரதவராகிய வலையரில் அதி 
பத்தரொருவர் . சாலியரில் சிவநேசரொருவர். மறவரில் கண்ணப்ப 
ரொருவர் பாடுவோரில் யாழ்ப்பாணரொருவர் . சாணாரில் ஏனாதி 
யாரொருவர் வண்ணாரில் திருக்குறிப்புத்தொண்டரொருவர் . வா 
ணியரில் கலியரொருவர் . கடையரில் திருநாளைப்போவாரொருவர் 
எறிபத்தர் , குலச்சிறையார் , பெருமிழலைக்குறும்பர் , தண்டியடி 
கள் , கணம்புல்லர் , காரியாரென மரபறியா தவாறுவர் . இவ்வாறு 
அறுபத்து மூவர் திருநாமங் கண்டுகொள்க 

தொகையடியார் ஒன்பதின் மரெவரெனில் , தில்லைவாழந்த 
ணர் மூவாயிரவர் , பொய்யடிமையில்லாத புலவர் , பத்தராய்ப்பணி 
வார் , பரமனையே பாடுவார் , சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார் , 
திருவாரூர்ப்பிறந்தார் , முப்போதுந் திருமேனிதீண்டுவார் , முழு 
நீறுபூசியமுனிவர் , அப்பா லுமடிச்சார்ந்தார் , இவ்வாறு தொகை 
யடியார் ஒன்பதின்மரென்க , இவருள் , தில்லைவாழந்தணரும் ,, 
பொய்யடிமையில்லாத புலவரும் , முப்போகந் திருமேனிதீண்டு 
வோருமாகிய மூவரும் மரபறிந்தவர் , ஏனைய அறுவரும் மரபறி 
யாதவர்கள் . இவ்வாறு சிவபக்தர்களாகிய தனியடியார் தொகை 
யடியார்களின் தொகையும் பெயரும் கண்டுகொள்க , ( 293-294 ) 

( அ - கை . ) சூரணோத்சவவிதி பதின்மூன்று சுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் . 


172 


சைவபூஷணம் 


ந 


உககா 


ஹொயபாமாவி தீயவவெல காயெடா ஹி 
அணெயாகவம் கிஹாய பலிவக்ஷிதவழ அ தயா 
ஆாணொகாதா | க.த - வொது து த கி 3 
L_ ஜி.கி வெசு த.ஜ.உாய- ந 8 வொகவா 
உ பலிவாமஷுெ விஹித ஜூணொதவடியா 1| ( ) 
வரகூஹ மொத பலிவான ஜிஜநெ ததெ த 

வ 
ெெஜ ) தாவுவவெந மலாயுவிதா 
சாய்பு தயா வாதுலெ | வராக லா தஜெெநட 
வா ஹதஜெெஜஜொஷி விஸாவிதெவடாடாவய 
வா கடைய ஹலிதால கெ பவெ பாயிதெ || 
தலிது காக்ஷிணவைகெ து ததாகவாவிவெ 
தீ கராக ததாவான காவயெந வுஜிசா 
ெெணயம் ெெவவெப்கா ! வீ ஹயாயபுவிெெத 
ஸு தணனதிெெனாலதா 

நாவ தொ 
வாஷிஹிரோவஜெககார தலெக தியா ணை . || 
கும்வொவருஹெரிகா : வரிஜெெநஜாவா 
ஹி தெஷு கரைசவூதகக J. கணைவே 

J- த 
நவிநெ ரெவாக தெ 32 தஃ குவவாவ நம் 
ಸ್ಥಿತಿ 

துவது க்ஷ காச வ - வ - தொலு 
லெஸா நகை விரலி வியொலாவ தெனா 

" ந 
தத : || 

1 உகூஅம் 
கலெவாவதாவவெயஜ. ந . ததவாய 
வி நாநெடி . கவய விஉவ ) . நி த ததாரண 
காாணெ | க வாஸிது வெஷ நய நா வி 
மொய் - ஷா - சூக்ஷ வாஹுவதுஷயொரு 
உயத . வஜாக்ஷ தெ லா II 


தண o 


யாவ் 


11 உகஎா 


உம 


fiஉகூக 


தமிழ் வியாக்கியானம் . 


173 


20 ; 


M50 க 


0 


வெடநெ.தி பெட விழா 

Pasral) து யஜெஉவெ TO 
ததா மாதிஷவி வஜி ண ய நவதி. யாஷொ 
வஹாதக | நெவெவாழ வலவே -3 -வ 
வா தீவ . நிராயாவ - கவபாதவ க்ஷணஜி 
ததீ வத்தலா 

வ ததஜாதாய வாவொரஃu KOON 
வெரீதா நாராலெத வலகய வெரீ வடாவெ 
ஷிதா நிக்ஷிவா யயாவ. விதி யஜெசு 
கநல தம்வாயொ விஷுஜன 
வலவ ந நீ : கீஞா லவஸ்தொ வ J 520 
வீ நாம ரஜௌ அ கொணெ ஹ o || 
வெரீயா நஜிஹொவதெ நிற த. வலிஜாமலொத 
உயாஸ் கா நநநத வலக TO ஆவி 
ஜவாவல நி 0 | வ o அக்காக்ஷ வா 

- விஜாணவைாலை ந.ஷெரீவெஜிதி நா 
உகை- வாலெண லதாவையெசு ! 
வராகுவாவம் நயைஜாயாராகி 
ஜெசு தவெஜாய கஜோ நஹ தடியொ த 
வெ y " ய - கொ வ 1 கடிகே யாணி 
யஜர் 8 - வvie சே ஹாரிரோதஉ வெவ 
ணெ- வாயி வ தவேெவயை தசுக்ஷெள வ நி 
க்ஷவ ) தக 
சூவாயமஹ பெவமணிகாஷாஹீஜவேந U 
வலய ஹத ுவல mo J ண வடி 8ு 
U ஆண . யெத் தியா | வாக நாவிலமாயயாய 

வெதவொக்ஷண 
ெெதனது ஹாணெ வெதாதி உணடா 


502 ) 


O 


த 


பகங 


வல 


ஸகனொதாஉல கஷாஜஹா 


தவம் II 


பருசா 


அ - ணொகவெ உாவகள து வலதா 

உவாட நாய- விபாவிகா நா ! 


174 


சைவபூஷணம் . 


உ 


மங r 


மஞ 0 எா 


கவெண தெணயா 
வா 

வொரீமே. வலகி காலயாசி : 
6 Ko ரு 
காஹெராணாவை வாபவா நா 

ஜாஹா நபவாய_3 தெரெஷா o | 
ஹாடி வாெெத.) J ஹவெவகா நா 

வெரீஹே . வலவதி தாயாஜி ! 
ஓ ஜாகவ நாரவோவ ) 

லொமா 
ஷெஷ வ தவெப பலிவஜொகயாதா | 
உ த . 

த ந.பலவாகவெ 
வெ Y3 . வலவ , தி தாலயாஜி 
( 295-307 .) ஆலயங்களில் திருவிழா முடிந்து சுவாமி தீர்த் 
தங்கொடுக்குந் தினத்திலும் , சிவ தீக்ஷையுடையவன் மரணமடை 
ந்தபின்னர் அவனுக்கும் சூர்ணோத்சவஞ்செய்ய வேண்டும் . மங் 
களத்திற்காகவே இந்தக் கிரியை செய்யப்படவேண்டுமென்று சி 
வாகமங்களிற் கூறப்பட்டிருக்கின்றது . கிரியாவிதி வருமாறு : 
சிவ தீக்ஷையுடையவன் மரண மடைந்தபின் பிரேதஞ்சுத்தியடை 
யும்பொருட்டுக் கிரியை செய்யுங் கருத்தா கழுத்திற்குமேல் 
சௌளஞ் செய்துகொள்ளல் வேண்டும் . இவ்வாறு வா துளாகமத் 
திற் கூறப்பட்டிருக்கின்றது . பின்னர் ஸ்நாகஞ்செய்தவர்களால் 
புதிதாகக் கொண்டுவரப்பட்ட ஜலம் தயில முதலியவற்றால் பிரே 
தத்தை ஸ்னானஞ்செய்துவைத்து கட்டில் அல்லது பாயில் தெற் 
கேதலையாகப் படுக்கவைத்து விபூதிதரிக்கவேண்டும் . அதன்பின் 
பிரேதத்திற்குக் கிழக்கில் ஒரு முழத்தில் வேதிகையும் , அந்த 
வேதிகைக்குக் கிழக்கில் இரண்டு முழத்தில் எட்டுத் துரோணங் 
கள் கொண்டதானியங்களால் வேதிகையும் , அதற்குக் கிழக்கில் 
நெல்லின்பாதியில் பாதியுள்ள அரிசி எள்ளு இவைகளால் ஒரும 
ண்டலமுமிடவேண்டும் . ( துரோணமென்பது இரண்டு மரக்கால் . ) 
பின்னர் கும்பம் உரல் பேரி யென்னுமிவைகளை அம்மூன்றிலும் 
முறையே பரிஜனங்களைக்கொண்டு ஸ்தாபிக்கச் செய்யவேண்டும் . 
மேற்குத் திக்கிலுள்ள மண்டலத்தில் ரேகையினால் பத்மங்கீறி 
அதன்மத்தியில் கும்பத்தை ஸ்தாபிக்கவேண்டும் . இந்தக் கும் 
பத்தினுடைய நான்கு பக்கங்களிலும் கிழக்கு முதற்கொண்டு மு 


- 


தமிழ் வியாக்கியானம் . 


175 


றையே அப்பிரதக்ஷணமாக விபூதி கௌபீனம் தாம்பூலம் தைலம் 
இவைகளை ஸ்தாபிக்கவேண்டும் . கும்பத்தில் பாசுபதாஸ்திரதே 
வரை ஸ்தாபிக்கவேண்டும் . இந்த முறையின்றிச் செய்யின் ப 
லன் தராது . இவ்வாறு செய்தற்குக் காரணம் காரணாகமத்திற் 
கூறப்பட்டிருக்கின்றது . கும்பத்திலிருக்கும் அஸ்திரதேவரைத் 
தியானஞ்செய்யுமுறை வருமாறு : -- பயங்கரமான வேஷத்துடன் 
மூன்று கண்களையுடையவராயும் பொன்னிறமாயும் மேல்நோக்கி 
விளங்குகிறதாயுமுள்ள ஜடையை யுடையவராயும் , கட்கம் அக்ஷ 
சூத்ரம் கதை கேடம் இவைகளை நான்குகைகளிலும் தரித்துக் 
கொண்டிருக்கிறவராயும் , சிவந்த திருமேனியையுடையவராயும் 
தியானிக்க வேண்டும் . பின்னர் . விபூதி முதலியவற்றில் இந்திரன் 
குபேரன் வருணன் யமன் என்னுமிவர்களைத் தியானிக்கவேண் 
டும் , பின்னர் நைவேத்திய முதலியன சமர்ப்பித்துத் தூபம் 
தீபம் நிதோதார்க்கியங் கொடுத்து தேவரீர் இங்கே சிறிது நேர 
மிருக்கவேண்டுமென்று பிரார்த்தித்து அதன்பின்ன செழுந்திரு 
ந்து அர்க்கிய பாத்திரத்தைக் கையில்வைத்துக்கொண்டு குருவா 
னவர் பேரிகையைப் பூசிக்கவேண்டும் . அந்தப் பேரிகை இடை 
யே ஆடையால் சுற்றப்பட்டதாயிருக்கவேண்டும் . அதனை உசி 
தம்போல் வைத்துக்கொண்டு அதன் மத்தியிலும் இருபக்கங்களி 
லும் உருத்திரர் பிரமன் விஷ்ணு இவர்களையும் , ஏ 

இவர்களையும் , ஏழுவார்க்கட்டு 
களில் சப்தமாதர்களையும் , வலதுபக்கம் இடது பக்கமான இரண்டு 
வட்டங்களில் சந்திர சூரியர்களையும் , கயிற்றில் நாகங்களையும் , 
மூலையில் ஸ்கந்தரையும் பூஜிக்கவேண்டும் . பேரிதேவதையின் 
தியானஞ் சித்தாகமத்திற் கூறப்பட்டிருக்கின்றது . அது வரு 
மாறு : 


சுத்தராயும் , மூன்று முகமுள்ளவராயும் . உயர்ந்தவராயும் , 
ஆறுகைகளை யுடையவராயும் , மூன்று கால்களையுடையவராயும் , 
செவ்வரத்தம் பூவிற்குச் சமானமான நிறத்தையுடையவராயும் , 
சங்கம் சக்கரம் கதை ஜபமாலை சூலம் பரசு இவைகளைத் தரித்தி 
ருப்பவராயும் , தாமரையில் வீற்றிருப்பவராயும் , தன்னுடைய நா 
தமாகிய கீரீடத்தை யுடையவராயுந் தியானிக்க வேண்டும் . இவ் 
வாறு தியானித்து அஸ்திர் மந்திரத்தால் பேரி தாடனம் பண்ண 
வேண்டும் . பின்னர் உரலுக்குப் பூசை செய்யவேண்டும் . 


176 


சைவபூஷணம் 


லின் கீழ்ப்பாகத்தில் ஆதாரசத்தியைப் பூஜிக்கவேண்டும் . நடுப் 
பாகத்தில் பிரமாவையும் , மேற்பாகத்தில் விஷ்ணுவையும் , உர 
லின் குழியில் பூமிதேவியையும் , உலக்கையில் மேருவையும் , மஞ் 
சட்பொடியில் பிருதிவி தத்துவத்தையும் பூஜித்து உரலின் மத்தி 
யில் மஞ்சட்பொடியைவைத்துச் சிவ தீக்ஷையுடைய தாசி ஜனங் 
களுடன் ஆசாரியர் அந்த உலக்கையைப் பிடித்துக்கொண்டு பத 
மந்திரத்தை உச்சரித்து மூன்று முறை பொடி செய்ய வேண்டும் . 
அதன்பின் தமிழ்மறையை ஓதி உத்தாபனஞ்செய்து கும்பஜலத் 
தால் பிரேதத்திற்குப் புரோக்ஷணஞ்செய்தல் தைலம் மஞ்சட் 
பொடி இவைகளையிடுதல் முதலியன செய்ய வேண்டும் . இவை 
யனைத்துஞ் சூர்ணோத்சவமாகும் . இதுவன்றி , பேரிகையை அடிக் 
கும்பொழுது கீழ் வருமாறு சொல்லிக்கொண்டு ஆசிரியன் அடி 
க்கவேண்டும் . அஃதாவது சிவ தீக்ஷிதனாயிருக்கிற இவன் இறந்த 
தினிமித்தமாகச் செய்யப்படும் இந்த சூர்ணோத்சவத்தில் சமஸ்த 
மான பிசாசுகளும் பறந்தோடும் பொருட்டு ஆசாரியரான யான் 
அஸ்திர மந்திரத்தால் மூன்று முறை இப்பொழுது தாடனஞ்செய் 
கின்றேன் . ஈசுவரசம்பந்தமான அடியார்களும் மற்றவர்களும் 
வருதற்பொருட்டும் , வீட்டிலிருக்கும் அந்தந்தத் தேவதைகளின் 
துக்கம் நீங்குதற்பொருட்டும் நான் இப்பொழுது பேரி தாடனஞ் 
செய்கின்றேன் . சிவ தீக்ஷிதனாகிய இவன் பூவுலகசஞ்சாரத்தை 
நீக்கிப் பாரமார்த்திகமான சுகத்தை அனுபவிக்கும் பொருட்டுச் 
சிவலோகயாத்திரை சென்றுவிட்டான் ; இது ஒரு புதிதான மங் 
கலம் ஆதலால் இப்பொழுது பேரி தாடனஞ்செய்கின்றேன் . இவ் 
வாறு சொல்லிக்கொண்டு மூன்றுமுறை பேரி தாடனஞ் செய்ய 
வேண்டுமென்க . 

( 295-307 ) 
( அ - கை . ) சூரணோத்சவ முறையைச் சுருக்கி ஒரு சுலோ 
கத்தாற் கூறுகின்றார் . 

குஜால ) வ கரைதொ தேஜ.நாவ ணொகவெ 
வ உக வதகக்ஷிண வெதி கவி 
த . கௌவீந்தாவ வாகொ ெெதனாெெநⓇ 
வது நீராயஜ நா வ 

TH 

பாசு வொரிகா தால ந 0 வயலா 
2 அண_வி 3 ---- 50 பவலிஃு ஹொ உ கா 2 ,) 
வடண || 

(! $ 0 அ 





D 


தமிழ் வியாக்கியானம் . 


177 


1 


( 308 ) இறந்தவனுக்குச் சூரணோத்ஸவக்கிரியை செய்யு 
முறை வருமாறு : - முதலாவது கும்பபூஜைசெய்தல் . பின்னர்க் 
கிழக்கு முதல் அப்பிரதக்ஷணமாகக் கிழக்கு வடக்கு மேற்கு தெ 
ற்கு என்னும் நான்கு திக்குக்களினும் திருநீறு , கௌபீனம் , 
வெற்றிலை பாக்கு , நல்லெண்ணெய் என்னுமிவைகளைப் பாத்திரங் 
களில்வைத்துப் பூசித்தல் , அந்தவிபூதி முதலியவற்றில் அந்த 
அந்தத் திக்குப்பாலகர்களைப் பூசித்தல் , பின்னர்ப் பேரி தாடனஞ் 
செய்தல் , பின்னர் சூரணம் இடித்தல் , பின்னர்ப் பிரேதத்திற்குக் 
கும்பஜல முதலியவற்றால் அபிஷேகஞ்செய்தல் . இவ்வாறு சூர 
ணாத்ஸவக்கிரிபையின் முறை அறிந்து கொள்க ( 308 ) 

( அ - கை . ) அந்தியேஷ்டிக்குரிய மண்டப இலக்கணமும் 
கிரியையின் முறையும் எட்டுச் சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

கதெ ஷிவ திணைவது வத J ) 
ெெதஃ கரெஃஜெ) வ வது கணவரு 
ந . க்ஷொகவெெவவ தக ! 

தக ! வணகாவா மாைெவ 
ஜொலகர காவாயளவவெடி மிகெலாநெவெத 
வாரக திகாவாக 

உ தமய பத த ங .0 கா 
கூதவாவுதரபெக்க விழா 
வாவெகா த 
தாவாக விதஉ யொ உபா ததாவாலா 
லாந்தாஃவாஉாலஸ 

ஓவ 

து ஷொலமாகவ 
வலவாகலவாராவாகவொ உர O 

கூவொ உ O உாக்ஷிண 
தலைவு வதபாரேஷு காயெஷவிஙகனா 
வபாநெ வஹகவியாகிய ஜிதெ 3 ஜெ ) வவீத 
வ நீவ ஹாண வடிவளுசெய நிஃதென் வெடி 
ஹிதெவவ பத | வஹௌ கவ 

பதுஷ ஹூ 
தவம . ககொ கேகாஷே கொஷ 
வத ஷயெவி வயஜெச வாயாராவீலமே 
நானே 

2. கொஷதஷயெ த ம நா தவம் 
உாவ தயாாதபதவ கஷவீதயுஜி வா கொ 
ஓ குவெராடியம் 1 வதம் உஆதேக 


8 


நககா 


வ வ 


வல 


28 


178 


சைவபூஷணம் . 


ஸ் 
ந 


M 


ஙக 


மணவ 


ஸ 


|| நகங் 


19 


ilm கச 


கூ 


முலா தவபவாரைவலாககய- பாவ 

F J5 
வாரிணா லஹ தடா வாநெ த நணவா || 
வாராக்ஷிணயா 

ஆவி த த த தாவி வா 
க்ஷிண மவா கருதவெளிகா வலவியதொ க்ஷெ 
வவெவய- நீ | வாவி கவி ) 

குபலாஸநெய 
வாயா வலக ந நாவலவல மரதி 
த- நாவ )-3ு.த . ஓதாதாாவடபாலவே 
ெெவபெஷாவ - வாய_பொய நவியீ வாவடா 
3. வாரணெ ஹஜபாடிய மவ க 3 தடியொ 
காயாவ ) நவாக்ஷண | ததாஷாபு 
ய விகிரவ , க்ஷெவண ரோஜ- ந 0 வய- கால 
கன ந . வய விதாவாவை_ நா வய- நீ !! 
வ ஜாதொய உபாயுயாவ நயொ குஷா 
வட நாயாஹுதி: சாயபா தவபுணதீவ நாகாவியா 
யொ வ ணாய நெவெ ) தஃ | தெயா 
மௌ வரணாஹுதிய 

தி தஉய 

லாநெ 
ஐ ருதபடாத வபுநக- தா 2 நவிய 
வெ தவ வெபவபயா || 
வெ தஃவதவிகாயொ ய தா தீக்ஷா து 
காய்பா ஹாஜாவெ நாதநிஷெவ நாஷியஜ. ந . வயா 
ச . ஸிராவயிகா | உகாவாரவிலொவ நா ஹூதி 
த . வெதாவி வலாயாரண வாறீயாவ நலிஷ வ 
யொஜ நவியீ வா நா வ வெலொ ஹொ 

(309 - 316. ) அந்தியேஷ்டி மண்டப இலக்கணம் 
மாறு : - கிழக்கு மேற்கு தெற்கு வடக்காக ஒன்பது முழத்தில் 
சதுரச்ரமாக மண்டபம் அமைக்கவெண்டும் . மண்டபத்தின் நடு 
வில் ஒருமுழ அகலம் ஒருமுழ நீளத்தில் குண்டம் அமைக்கவே 
ண்டும் . அக்குண்டத்திற்கு உயரம் ஆறங்குலமும் அகலம் ஆற 
ங்குலமுமான ஒருமேகலை அளவாகும் . மற்ற இலக்கணம் அனை 


வதல 


ஙகதா 


5 கக ] 


வரு 


தமிழ் வியாக்கியானம் . 


179 


த்தும் தீக்ஷர மண்டபம்போலிருக்கவேண்டும் . மண்டபத்தின் 
வாயு திக்கில் ஒருமுழ அகலம் ஒருமுழ நீளம் ஆறங்குல உயரத் 
தில் மண்ணினால் ஒருவேதிகை அமைக்கவேண்டும் . அக்கினி 
திக்கில் தெற்கு வடக்காக நாலுமுழ நீளத்திலும் கிழக்கு மேற் 
காக இரண்டு முழ அகலத்திலும் ஆறங்குல ஆழத்தில் சிதாஸ்தா 
பனஞ் செய்யவேண்டும் , சிதை- மயான விறகு . தோண்டின 
அந்த மண்ணினால் ஈசான திக்கில் வாயு திக்கிலுள்ள வேதிகை 
போல் ஒருவேதிகை அமைக்கவேண்டும் . கிழக்கு முதல் பத்துத் 
திக்குக்களிலும் ஒருசாண் அகலம் ஒருசாண் நீளம் ஆறங்குல உ 
யரத்தில் வேதிகை அமைக்கவேண்டும் . மண்டபத்தின் கால்கள் 
பதினாறு பன்னிரண்டு எட்டு நான்கு என்னுமிவற்றுள் அவரவர் 
சக்திக்குத் தக்கவாறு ஒருவகை கொள்ளலாம் . அந்தியேஷ்டிக் 
குத் தெற்குவாயிலே பிரதானமாகும் . சிதாஸ்தானத்தை இரு 
பத்தைந்து கோஷ்டஞ்செய்து அவற்றுள் மத்தியகோஷ்டம் ஐந் 
தையும் பொன்மையான பொடியிட்டு ஒன்றாக ஆக்கி அதில் பிரு 
திவிதத்துவத்தையும் பிரமனையும் அருச்சிக்கவேண்டும் . அக்கி 
னிதிக்கிலுள்ள நாலுகோஷ்டத்தையும் செம்மையான பொடி 
யிட்டு ஒன்றாக்கி அதில் அக்கினிதத்துவத்தையும் அதற்கு அதி 
பதியான ருத்திரரையும் அருச்சிக்கவேண்டும் . நிருதி திக்கிலுள் 
ள நாலு கோஷ்டத்தையும் வெண்மையான பொடியிட்டு ஒன்றா 
க்கி அதில் அப்புதத்துவத்தையும் அதற்கு அதிபதியான விஷ் 
ணுவையும் அருச்சிக்கவேண்டும் . வாயு திக்கிலுள்ள நாலுகோ 
ஷ்டத்தையும் கருமையான பொடியிட்டு ஒன்றாக்கி அதில் வாயு 
தத்துவத்தையும் அதற்கு அதிபதியான மகேசுரரையும் அருச் 
சிக்கவேண்டும் . ஈசானத்திக்கிலுள்ள நான்கு கோஷ்டத்தையும் 
பசுமையான பொடியிட்டு ஒன்றாக்கி அதில் ஆகாசதத்துவத்தை 
யும் அதற்கதிபதியான சதாசிவரையும் அருச்சிக்கவேண்டும் .. 
வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு என்னும் இந்தநாலு கோஷ்டங் 
களிலும் செம்மை வெண்மை கருமை பொன்மை என்னும் பொ 
டிகளையிட்டு அவற்றில் முறையே குபேரன் வருணன் யமன் இந் 
திரனென்னுமிவர்களைப் பூஜிக்கவேண்டும் . அந்தியேஷ்டி மண் 
டபபூஜாமுறை எவ்வாறெனில் , குருவானவர் ஸ்னானஞ்செய்து 
நூலை இடமாக அணிந்து நியமமுடித்து தன்னுடைய தோளின் 
மேல் வைக்கப்பட்ட வர்த்தனியின் நாசிகையினின்று விழுகின்ற 


180 


சைவபூஷணம் . 


ஜலத்துடனேகூட மண்டபத்தை ஒருமுறை அப்பிரதக்ஷிணமாக 
வந்து , தெற்கு வாயிலின் வழியாக உள்ளே புகுந்து , அங்கு 
அப்பிரதக்ஷிணமாக வாயு கோணத்திலுள்ள வேதிகையின் சமீபத் 
தில் வந்து இருந்து கொண்டு , அதற்குக் கிழக்காக தருப்பாசனத் 
தில் வர்த்தனியைவைத்து , தருப்பையால் செய்யப்பட்ட ஆசனத் 
தில் வினாபகரைப் பூஜித்துப் பிரார்த்தித்து , அவ்விடத்திற்கு உசி 
தமான சங்கல்பஞ்செய்து , சங்காரக்கிரமமாக நியாசஞ் செய்து 
கொண்டு , பூதங்களை அருச்சிக்குமிடத்தில் விசேஷார்க்கியங்கொ 
டுத்து , பதார்த்தசுத்தி ஆன்மசுத்தி மந்த்சசுத்தி இவைகளைச்செ 
ய்து , சங்காரக்கிரமமாகச் சிவ ஹஸ்தம் கற்பித்து , பஞ்சகவ்யம் 
ஸ்தாபித்து , அவ்விடத்திலேயே நின்று கொண்டு சாமான்னிய 
அருக்கியத்தால் பஞ்சகவ்வியத்திற்குப் புரோக்ஷணஞ்செய்து , ப 
தினெட்டு சமஸ்காரங்களையும் மனதினாலேசெய்து , இசைக்கிறதிர 
வியங்களை இரைத்தல் மார்ஜனஞ்செய்தல் இவைகளைச் செய்வித்து , 
வர்த் தனிக்கு ஆசனங்கற்பித்து , பின்னர் சிதாவாஸ்துபூஜைசெய் 
து , வர்த்தனி பூஜை செய்து , தசாயுதபூஜையுஞ்செய்து , கும்பத்தை 
அருச்சித்து , ஓமத்தைத்தொடங்கி , தர்ப்பணம் தீபனம் இவைகளை 
மனனமாகச்செய்து , பூரணாகுதி நைவேத்தியஞ்செய்து , சருவி 
னாலே மூன்று ஆகுதிபண்ணி , சிதாஸ்தானத்தில் நாற்கோணமா 
வது முக்கோணமாவது இட்டு , அதில் இந்திரா தியர்களைப்பூஜித் 
து , சங்கு தாடனம்பண்ணி , அதன்பின்னர் சவப்பிரவேசஞ்செய் 
வித்து , சவம் புத்தளிகாமயமாகில் மிருககதீக்ஷை செய்து முடித் 
து , பின்னர் மகாஜாலப்பிரயோகத்தினால் ஆத்மாவை ஸ்நானஞ் 
செய்வித்து பூசித்து நாடி சந்தானஞ்செய்து , சமயாசாரலோபப் 
பிராயச்சித்த நிமித்தமாக நூறாகுதி செய்யவேண்டும் . இவ்வாறு 
அனைவருஞ் செய்ய வேண்டும் . பின்னர் வாகீசுவரி வாகீசுாருக்கு 
அருச்சனை முதலிய கிரியை அனைத்துஞ்செய்து சிஷ்யனை ஸ்நான 
ஞ்செய்யும்படி செய்து கிரகப்பிரவேசஞ் செய்ய வேண்டும் . இவ் 
வாறு அந்தியேஷ்டிக்கிரியையின் முறையைச் சுருக்கமாக அறிந் 
துகொள்க. 

(309 - 316 ) 
( அ.கை ) புத்தளிகா இலக்கணங் கூறுகின்றார் , 
தவெம் தவிகா ஓவெசு குஉலெ : கெ 
பலா வெஉாம 

வெறுஜெ : அத மீதி பரவி 


தமிழ் வியாக்கியானம் . 


181 


நஉக ) 

கரகி வாபெருகுபெஃ வளூவி ! வா 
ஹஷாபகாரெெஜாவலகளா_ஜெய ஷஜி . 
பக்திவெவ கவவி வணியை வி.தி தசஜெயாஷ 


ஷட வஉ 0 1! 


பருகா 


( 317 ) புத்தளிகை முப்பத்தாறு தருப்பையினால் செய்ய 
வேண்டும் . செய்யுமிடத்து கேசம் நாலங்குலம் . முடிச்சு இரண் 
டக்குலம் . அது சிரசு , அதற்குக்கீழ் கழுத்து மூன்ரங்குலம் . 
அதற்குக்கீழ் தனித்தனி ஐந்து தருப்பைகளினால் இரண்டு கைகள் , 
அந்தக்கைகளின் நீளம் தனித்தனி பதினெட்டங்குலம் . மணிக் 
கட்டின் கீழ் விரலின் நீளம் ஆறங்குலம் . நடுவில் இருபத்தாறு 
தருப்பையினால் மார்பு , வயிறு , இடுப்பு , தொட்புள் , இவைகள் 
பதினைந்தங்குல நீளம் 

அந்தத் தருப்பைகளை இரண்டு பாகமா 
கச் செய்து , பதின்மூன்று தருப்பைகளால் துடை , முழந்தாள் 
கணுக்கால் இவைகள் எட்டங்குல நீளம் . கணுக்காலுக்குக் 
கீழ்க் குதிப்புறங்கால் விரல் உள்பட ஆறங்குல நீளம் , இவ் 
வாறு அமைத்துக்கொள்ளல் வேண்டும். 

( 317 ) 
( அ - கை , ) பாஷாணஸ்தாபன விதி எட்டுச் சுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் , 


வாஷாணவி கிணைவ . 3 ) தஜ நாடாராமண 
நதீ தீரெவாய யயாஸுவ ய ந ந ஜா (TO விவி 
வ 3 கி ! க.நலே ) காவெலிகா நய நவாற 

ாயவி 
மாரலாக நெஜி 202ுதா , தொய 

5UF 
உத Jு வ J த காராக ! 

கூகஅா 
3 ஜெ . வெழி நிவெலிதெ வடவா 

I 
ெெஷவத O T3 ) ° வா 032 வ 
தொமாமயக யஜெ . ! வராதாவர வ ஜ. ந O 
ஹாஹதாஷாதி . வாகை சரசு சாஹ 

" ஹஷ 
வலது - யெடிய நவாம் வாயொவ விநோ ( ) 


வுணலு 


132 


சைவபூஷணம் . 


கல வன 


கய 


உ ON 


கூரு 


ஸலா 


பகஉகா 


வா லாத த 

0 


த 


வாஷாணம் ஹண் பலிவாஜிஜ.நெெவபூ) 
வொதவொவ ரெவ யயா ரேக J கியுதொ 
அஹொயவா வெஷிகா | உகாபெஷகயொ 
ெெவகுவிக வா தாவடெ வாவயெசு தகவலா நா 
கயுவதெ வபு எது நாநாவஜெ 

VJ | 
வாகை : க J தவாஜோ நு நிவவது வாரவலவஜரா 
ெௌ @ நா @ காவி நா த 3 ஹிஷிவ 

த 3 ஹிஷிவ ாஉாய 
கமலாதிகெ ! 

வெபா.தாஜுவ . விஹ 
தொ தீக்ஷாஉயாவொ யாவா வண்மணாயிவா 
விதி கஷாவாயக ரேவா ஹயெசு ! 
ஈவர் - உயரீக்ஷிதொ யதி தஉா வீ வலா 
வ 

தது 

ஸவ உாயவவ நா 
உாவா ஹ நாயத த 3 ! மாயாெெவாஹிவ மய 
குவுமெஹ்ஷ ) வ v3 ) கா வணாதால ந 
வஜ 8.5ுணா ய வாக ) வேத த 8 N 1 % உஉ 
வமாக ஓதவவிதா துவி த 0 நாஜொவடி 
சாங் த தஞா தாவ ) வலவே வாடிக நெய 
கிஜொ20 Hdo ! வாகா ஹவ ) தாய வாவடிகள் 
தி வெ - யரே தகாஉ ) தாபௌவவராண ஹா 
நி உப வெசதி, வாவெலாவு தக ! 
வனகா ஹவ ) திஜொஉக த யஜி . வெெெககவ J 
ா உலா ஹவ ) தத- உ வளூவ கிரயொ 
ஜெயளூ விணதயம் ! வாத : விணவவேணo 
வவவலாயா ததஸவயா விணா : வஜிர 
யொ வ Y யா ஜெயாவ ) கியாம் 
வாஷாண திணைவெ வயதொ வெட்கரசி ” 
தா ஸாவ நுகவவதஉயொ வாஷாண 
வெலக்கி , யா ! வாலா தகவலிதில் தலைவஜய 


152 


152 சம் 


தயா 


தமிழ் வியாக்கியானம் . 


183 


பங உ GE 


வாலஜொகாவண தி விணா உணவாக 
உபவா நெகெ வாவ நO !! 

( 318-325 ) இறந்தவனுடைய வீட்டிலாவது நதிக்கரையி 
லாவது பாஷாணஸ்தாபன மண்டபம் அமைக்க வேண்டும் . அந்த 
மண்டபம் நான்கு கால்கள் மேற்கட்டு என்னுமிவைகளால் அலங் 
கரிக்கப்பட வேண்டும் . கிழக்கு மேற்கு தெற்கு வாயில்களை 
மறைத்து , வடக்கு வாயிலைத் தோரணம் வாழை பாக்கு தென்ன 
மொட்டு என்னுமிவைகளானும் பூமாலைகளானும் அழகாக அலங் 
கரித்து , அதனடுவில் ஒரு கைமுழ நீளமும் இரண்டுமுழ உயர 
மும் நான்குமுழ அகலமும் மேகலைகளுமுடைய சதுரச்ரமான 
வேதிகையைக் கற்பித்து , அதன் வடக்கில் வட்டமாகப் பள்ளந் 
தோண்டல் வேண்டும் . வேதிகையினடுவில் கும்பத்தை வைத்து 
அந்த கும்பத்தில் அழகுடையவராயும் மகாதேவதையாயும் சிவந்த 
காந்தியுடையவருமாயுமிருக்கிற உருத்திரரை சாங்கமாகப் போ 
காங்க சை செய்ய வேண்டும் . பின்னர் வடக்கு முதற்கொண்டு 
அப்பிரதக்ஷிணமாக ஆவரண தேவதைகளைப் பூஜித்து எட்டு முத் 
திரைகளாற் பூசித்து பாஷாணத்தை கிரகிக்கவேண்டும் . சிவாச் 
ரமியானவனுக்கு பாஷாணக்கிரகணம் ஒன்று தான் . 
உத்தமம். 

அது கல்லாகவே யிருக்கவேண்டும் . அதைப் புருஷ 
வடிவமாகச் செய்து கிரகிக்க வேண்டும் . அல்லது செங்கல்லை 
யாவது கிரகித்துக்கொள்ளலாம் . 

இவ்வாறு கூறப்பட்ட கல்லு 
செங்கல்லு என்னுமிரண்டனுள் உசிதமான ஒன்றைக்கிரகித்து , 
தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் . அக்கல்லுக்கு 
அபிஷேகஞ் செய்யவேண்டிய முறை எவ்வாறெனில் , ஸ்நானத் 
தால் நனைந்த ஒரே வஸ்திரத்தைத் தரித்துக்கொண்டு கிழக்கு முக 
மாக இருந்து பூமியில் டது முழந்தாளை வைத்துக்கொண்டு 
இடது தோளில் வஸ்திரத்தைத் தரித்து தைலம் நெல்லிக்கனி 
இவற்றால் அந்தக்கல்லை அபிஷேகஞ் செய்யவேண்டுமென்க , இவ் 
வாறு அபிஷேகஞ்செய்து எடுத்து கும்பத்தினருகில் வடக்கு முக 
மாக ஸ்தாபிக்கவேண்டும் . இறந்தவன் முதலிரண்டு தீக்ஷை 


பூசை 


அதுவே 


184 


சைவபூஷணம் . 


பெற்றவஞயின் கந்தர் சண்டர் கணநாதர் என்னுமிவர்களை இறந்த 
வனுடைய தீக்ஷா நாமத்தால் அந்தக்கல்லில் ஆவாஹனஞ்செய்ய 
வேண்டும் . நிருவாண தீக்ஷை பெற்றவனாயின் ஈசர் சாந்தர் சதா 
சிவர் என்னுமிவர்களை ஆவா ஹனஞ்செய்தற்பொருட்டு கந்தழுத 
லியன பூசி 

வாசனை யுடைய புஷ்பங்களால் அலங்கரித்து மணி 
யடித்தலின்றி ஆசாரியர் தூபம் அருக்கியம் முதலியன சமர்ப்பிக் 
கவேண்டும் . அதன்பின் உசிதமாயும் காய்கனிகளுடன் கூடியதா 
யுமுள்ள பிரபூதபலியைத் தீக்ஷாநாமத்தை உச்சரித்துக்கொண்டு 
சமர்ப்பித்து வாஸோதக திலோதகங்களையும் கொடுக்கவேண்டும் . 
வாஸோதகம்- வஸ்திர ஜலம் , திலோ தகம்- எள்ளு ஜலம் 
இறந்தவன் பொருட்டு முதல் நாளில் மூன்று வாஸோ தகங் கொ 
டுக்கவேண்டும் , சூதகத்தினால் பத்து நாள்கள் அசுத்தியேற்ப 
டின் ஒவ்வொரு நாளும் மும்மூன்றாக முப்பது வாஸோ தகம் ஏற் 
படும் . திலோதகமோ எனில் , முதல் நாளில் மூன்று , இரண்டா 
நாளில் நான் 

கு . இவ்வாறே பத்தாவது நாளில் பன்னிரண்டு தி 
லோ தகங்கொடுக்கவேண்டும் . ஆகவே எல்லாவற்றையுஞ் சேர்த்து 
பத்து நாட்களுக்கும் எழுபத்தைந்து திலோ தகமாகும் . பின்னர் 
மூன்று பிண்டங்கள் கொடுக்கவேண்டும் . காலையில் பிண்டமும் 
மாலையில் பலியுமாக ஒவ்வொன்றிலும் பத்துப்பத்தாகக் கொடுத் 
து கிரியைகளைப் பூர்த்தி செய்ய வேண்டும் . மற்றொரு பாஷா 
ஸ்தாபன மண்டபத்திலும் இவ்வாறு வே திகைகள் , கும்பஸ்தாப 
னம் , பாஷாண அபிஷேகம் , ஸ்தாபனம் , பூசை , பிரபூதபலி , 
வாஸோ தகம் , திலோதகம் , மூன்று பிண்டங்கள் , பத்துப்பிண்டங் 
கள் , பத்துப்பலிகள் செய்யவேண்டும் . அதன்பின் எல்லாவற் 
றையும் உத்தியாபனஞ்செய்து ஸ்நானஞ்செய்ய வேண்டும் . இது 
பாஷாணஸ்தாபன விதியென்றறிந்து கொள்க . ( 318-325 . ) 


ண 


( அ கை . ) பாஷாண உத்தியாபன முறை கூறுகின்றார் , 


உதாவ ) 

ண . வாதொய குலு. 
வாஷாணதெ துஓுவம்! 


தமிழ் வியாக்கியானம் . 


185 


க்ஷ 


மகா ெெவலாய -3 யொ து டி . " 

வாஷாணேெக வநதிவெசு வஃ H I ஙஉசு 
( 326.) பாஷாண உத்தியாபனம் எவ்வாறெனில் , முன்னர்ப் 
பிண்டத்தை ஒருவரும் அவர் பின் கும்பத்தை ஒருவரும் அவருக் 
குப்பின் பாஷாணத்தை ஒருவருமாக இவ்வாறு மூன்று பேர்கள் 
அந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு சங்கத்தொனி சங்கீதமே 
ளங்களுடனே கூட நதி முதலான ஜலக்கரைக்குச்சென்று வடக் 
குமுகமாகவிருந்து இந்த மூன்றையும் மார்பளவுள்ள ஜலத்தில் 
இடவேண்டும் . மூன்றனுள் பிண்டத்தை முன்னரும் கும்பத்தை 
அதன்பின்னரும் பாஷாணத்தை அதன் பின்னருமாக ஜலத்திலி 
ட்டு ஸ்நானஞ் செய்யவேண்டும் . 

( 326 ) 
( அ - கை .) நவசிரார்த்தவிதி கூறுகின்றார் . 

. 
கயாளுவதாலயோ டி ஜெய ) 

ெெபாவ துய_ : வானவை ! 
வணகாஉபாா ஹாத நெஷு ஷட O 

பொகாய வாதெஷ 8350 வ தீ.த. 11 
( 327. ) சிவதீக்ஷையுடையவன் இறந்தால் அவனுக்கு இற 
ந்த தினமுதல் பதினொருதினத்திற்குள் நவசிரார்த்தஞ் செய்ய 
வேண்டும் . எவ்வாறு செய்ய வேண்டுமெனில் , முதல்நாளில் ஒன் 
று , மூன்றாநாளில் ஒன்று , ஐந்தாவது நாளில் ஒன்று , ஏழவதுநா 
ளில் ஒன்று , ஒன்பதாவதுநாளில் ஒன்று , பதினோராவதுநாளில் 
ஒன்று . இவ்வாறு இந்த ஆறு நாட்களிலும் பச்சை அரிசியினால் 
நவசிரார்த்தஞ் செய்ய வேண்டும் . பிராமணருக்கு அன்னமிட 
வேண்டும் . இது நவசிரார்த்தவிதி யென்றறிந்து கொள்க . ( 327 ) 

( அ - கை . ) எழுபத்தைந்து பெயருக்குப் போசனஞ் செய் 
வித்தல் , சோதகும்பதானவிதி , இடபதானம் , சூத்திரர் செய்ய 
வேண்டிய அந்தியேஷ்டி முதலிய கிரியைகள் ஆகிய இவற்றை 
ரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 

சூஉள ஹொஜ நகே3 U BJ3- பொகவ Jா 
உபா ஹவெளவன் து வணவ திரிரோநெக 
உலாஹெ யவா ! கயடாக வெலாஉககுலா ந 8 
24 


fix உஎா 


186 


சைவபூஷணம் 


ஆதி 


தஉ 


வியசு ஷஷ ,) தா 3 

( த 0 தனிவெவ வஷ 
பலிவாய வி 20 உலாஜெக0 | பஙஉஅ 

ராணா வரதள தெகெவ ஹி தவம் 
ஷீஜ செவாழி நாகா ததிதால் 

ததிகா ந 
கரகாவஷெஷிக JA & | சாவாவெவ ) 
ய வஹவி திநெவக்ஷெயவா வெலாவி த . நா . 
லஹப் நாவிகளு லக @ 0 கயபாசு சுகாத ெந ங உ கூ ! 

( 328-329 . ) சிவதீக்ஷையுடையவன் இறந்தால் முதல்நாள் 
ஒருபிராமணருக்கும் , அதற்குமேலுள்ள நாள்களில் ஒவ்வொருவ 
சதிகமாக பத்தாவது நாளில் எல்லாஞ்சேர்த்து எழுபத்தைந்து 
பிராமணருக்குப் போசனஞ்செய்து வைக்கவேண்டும் . அல்லது 
பதினோராவதுநாளில் சேர்த்துப்பண்ணல் வேண்டும் . அன்னாளி 
லேயே சிவபெருமானுக்கு வெண்மையான விருஷபத்தை தானஞ் 
செய்ய வேண்டும் . அது அகப்படாவிடில் கருமையான விருஷப 
த்தையாவது தானஞ் செய்தல் வேண்டும் . முந்நூற்று அறுபது 
தினங்களிலும் சோதகும்பதானஞ் செய்யவேண்டும் . சூத்திரர் 
கள் மரணமடைந்தால் சைவாக்கினியினால் அப்பொழுதே மௌ 
னமாக தகனஞ்செய்து சூதகத்தின் முடிவில் முப்பத்திரண்டாவ 
து நாளிலாவது இருபத்தைந்தாவது நாளிலாவது பதினாறாவது 
நாளிலாவது அந்தியேஷ்டிக்கிரியையை புத்தளிகையிற் செய்து 
தமக்குரிய ஈக்ன சிரார்த்தம் சஞ்சயன முதலியவற்றை முறையே 
அந்த நாளிற் செய்ய வேண்டும் . 

( 328-329 ) 
( அ - கை . ) துர்மரணம் அடைந்தவர்களுக்குப் பரலோகசம் 
பந்தமான அந்தியேஷ்டிவிதி கூறுகின்றார் . 
மொலவ பாவக 

Jாவவ நவ வா 
வரக்ஷாயயொஜூவைரிகாவிெெஷ 
உவ ) ரொமா | ராஜா நெவ 
5 28- J கிஜுஷா வ ண மாது வெ 
சஷணாலாஉய வாரஜௌகிகவியில் காயொயவா 


வ தராசு || 


{ ங HOா 


தமிழ் வியாக்கியானம் . 


187 


\ா உஷதநெவவணவ. 

கஉ 


(330-) மாடுபாய்ந்தாவது , பாம்புகடித்தாவது , நீரில்விழுந் 
தாவது , நெருப்பிலகப்பட்டாவது , பெருங்காற்றிலகப்பட்டாவது , 
இடிவிழுந்தாவது , யுத்தத்தினாலாவது , ஆயுதத்தினாலாவது , புலி 
முதலிய துஷ்டமிருகங்களினாலாவது , மரம் விழுந்தாவது , கயி 
பூட்டிக்கொண்டாவது , வசூரியினாலாவது , நஞ்சுதின்றாவது , திரு 
டனாலாவது, பொல்லா தவியாதியினாலாவது , கல்விழுந்தாவது , அ 
ரசனுடைய ஆ ணையினாலாவது , தன்னாலாவது மரணம் ஏற்பட் 
டால் துர்மரணமாகும் . இவ்வாறு மரணமடைந்தவருக்குக் கை 
கால் முதலிய அங்கமனைத்துஞ் சிறிதுங் குறையா மலிருந்தால் 
ஆறுமாதத்திற்குமேல் அந்தியேஷ்டிக்கிரியை செய்ய வேண்டும் . 
அங்கங்களிற் குறையிருந்தால் ஒருவருடங் கழிந்தபின் அந்தியே 
ஷ்டிக்கிரியை செய்தல் வேண்டும் . இதற்குப் பிரமாணம் . 
வலவாஜமரி வாயவஹிஷி : பஷரவ 

ஜவ ரக்ஷ விஷதொய் 
ஹ U : ! வதாதி 3 துரேலக்ஷ யொ ஸந்து விய 

உ வசவம் || 

( இதன் பொருள் . ) பாம்பு , கயிறு , மலை , காற்று , நெருப்பு , 
ஆயுதம் , மரம் , விஷங்கலந்தநீர் , யானை இவைகளால் மரணமடை 
ந்தவர்களுக்கு ஒருவருடம் அல்லது ஆறுமாதங்கழிந்தபின் , மா 
ணமடைந்ததிதியில் விதிப்படி உருத்திரபலியுடன் அந்தியேஷ்டி 
க்கிரியை செய்ய வேண்டு மென்பதாம் : 

(330 ) 
( அ - கை . ) ஆவசியக சௌளவிதி கூறுகின்றார் . 
மாமாத 

மாவுத 8 தீய- லெவ நஜுஷா க்ஷெள O த 
காவகம் 
ஸ்ரீ ஜாலராகள ல | வலத 3ர த J தள தயா 
வித J3 ) தாவாவாய -33 தாவி க்ஷெளால் லாஜி , 
தாவவதி விஹித , யாதெ விவாஹெ ஹெ || 

(331.) கங்கைமுதலான தீர்த்தங்களில் நீராடுதற்குச் செ 
ன்ற பொழுதும் , இராமேஸ்வரமுதலான புண்ய க்ஷேத்திரமாகிய 
சிவக்ஷேத்திரங்களில் சுவாமி தெரிசனத்திற்குச் சென்றபொழு 
தும் , சிவதீக்ஷை பெற்றுக் கொள்ளும் பொழுதும் , விவாஹஞ் 
செய்துக் கொள்ளும் பொழுதும் ,தன்னுடைய குரு தாய் தந்தை 
எஜமான் இவர்கள் மரண மடைந்தபொழுதும் , பொல்லாத ஜந் 


நருகா 


188 


சைவபூஷணம் . 


துக்கள் தன் மேல் விழுந்தபொழுதும் , அப்பொழுதே சௌௗஞ் 
செய்து கொள்ளல் வேண்டும் . இதற்கு ஸ்மிருதி வசனம் வரு 
மாறு : 

3 ரதா வித வித வாணா காது ஜாம் ஜயா & -3 
தௌ ராவாய யொரொஷா வதாயாவி விதஷ 
ஸு | காத 

3 நா மலவா வி வாவபெசி | 
ஜாதா விதா ஜெஷரைவாய புரவி ந 

ஜாவாய பாவி நா 1 சுதவா 5 
வந கயபாக லய வ ஹஹாலுவெக !! 

( இதன் பொருள் ,) தாயார் தந்தையார் பெரிய தந்தையார் 
சிறிய தந்தையார் தாயாருடன் பிறந்த மாமனார் ஆசாரியர் பெண் 
தந்தமாமனார் ஆகிய இவர்களுக்கும் , இவர்களுடைய மனைவிகளு 
க்கும் , மூத்தசகோதரர் , தாயுடன்பிறந்த சிறியதாயார் , தந்தையா 
சோடுபிறந்த அத்தை , தமக்கையார் ஆகிய இவர்களுக்கும் மர 
ணம் வந்தபொழுது தீக்ஷையுடையவனாயினும் சௌௗஞ்செய்து 
கொள்ளல் வேண்டும் . 

மாதா பிதா மூத்ததமையன் தன் குரு 
பெண் தந்தமாமன் ஆகிய இவர்கள் தவிர மற்றவர்களுக்குக் கர்ப்ப 
தீக்ஷைகொண்டவன் சௌளம் பண்ணிக்கொண்டால் பிரமக்கொ 
லைக்குச் சமமாகுமென்பதாம் . 

{ 331 ) 
( அ - கை .) பிராமணரல்லாத மற்றவர்களுக்கு ஆசௌச தி 
னத்தைக் கூறுகின்றார் . 

ெெசவா நா ம ஹயிே நா நியஜி.நா விவெ த 
ரெஷா லா லாக்ஷாவ நலாவ நவலால் 
காவலாக வெஷாவதா ! சூளெவ இயஸிலிரு 
ஆத உதிரகாஜிகெ தடியா லாஜெஜொல் 
பவல கா விஹிதா வக்ஷோயவா தா Jாகூகூ உா 

( 332. ) சிவ தீக்ஷையுடையவருக்குச் சைவரென்றபெயருண் 
டு . சிவதீக்ஷையுடைய பிராமணரல்லாத ஏனைய மூன்று சாதியிலு 
ள்ளார் , விபூதி உருத்திராக்கம் அணிந்து சிவபூஜையுடன் அந்தக் 
காணசுத்தியுள்ளவராயும் இல்லற முடையவராயும் நிலைத்த நியம 
த்தையுடையவராயும் புலால் முதலியவைகளை உண்ணாதவராயும் 
இருப்பின் அவர்களுக்கு ஆசௌசம் பதினாறுநாளும் , பதினைந்து 


8 


தமிழ் வியாக்கியானம் . 


189 


கருகா 


நாளுமாகும் . இவ்வாறு இரண்டு விதமாகக் காமிகத்திற் கூறப் 
பட்டிருக்கின்றது . 

(332 ) 
( அ - கை .) ஆயுளின் அளவு கூறுகின்றார் . 
ஓயா நா நவ ஹஹி நாவி தரொராயத. வா 
ஜி. நா கா.அ.சவூவாவ ) ஷஷிரி.சி தசுவெடி 
உதவிபுதி: | வாதெ ஷொவெெவாவெு 
விமணஃ ஜி 2 கியுஜெ காசீக வயவம 
வலுாமெ தக துஃ கொஷஷ 

( 333. ) பெண்கள் புருஷர்கள் யானை மரங்கள் இவைகளுக் 
கு வயது நூறு , குதிரைக்கு வயது முப்பத்திரண்டு . ஒட்டகைக் 
கு வயது அறுபது . கழுதைக்கு வயது இருபத்து நான்கு . 
டுக்கு வயது பதினாறு . நாய்க்கு வயது பன்னிரண்டு . பறவைகளு 
க்கு வயது முப்பது . பறவைகளுள் காகங் கழுகு இரண்டிற்கும் 
வயது ஆயிரம் . பாம்பிற்கு வயது இரண்டாயிரம் , நரிக்கு வயது 
நாலாயிரம் . இவ்வாறு சாத்திரங்களிற் கூறப்பட்டிருக்கின்றது . () 

( அ - சை . ) ஐந்து தொழில்களில் உயிர்க்கொலை உண்டென் 
று கூறுகின்றார் . 
லஜாஜ நாவெவ நஜாத வொஷௌ 

"உவயெம் வொதா | 
வௌ வணி நீ வெஷணிகாலதள 

வஹூய வெலௗ நாவு வது ஜொஷாஃ || ( ) 
( 334.) அலகிடுதல் , அஃதாவது ( பெருக்குதல் ) மெழுகுத 
ல் , பாகஞ்செய்தல் , அரிவாள் முனையினால் அரிதல் , அரைத்தல் எ 
ன்னும் இந்த ஐந்து தொழில்களினால் நாள்தோறும் உயிர்க்கொ 
லை யுண்டாகு மென்றறிந்து கொள்க . 

( 334 ) 
( அ - கை . ) சிவநிர்மாலியவிதி கூறுகின்றார் . 
தால . ஹத 3 நி வு 3 நாகரஜாபதி 
வாயாவி தொ மயொ கவயவயௌஉ நயை 
வாகளு வ JEO | ஓலாதஜன வி 


தயாளுலாகாஉ 


9 


ல 


ந 


190 


சைவபூஷணம் 


பாக நாஉ 


233 நவா மாஹா 20 காஜிகெ 

வொக 
வவாதி கவிை . நி3_ re ) வொஷொவி த டங க ரும் 

( 335 ) ஸ்ரீ மகாதேவருக்குச் சமர்ப்பித்த தாம்பூலம் , சாத் 
தினவிபூதி , சாத்தின புஷ்பங்கள் , புஷ்பமாலைகள் , சந்தனம் , நை 
வேத்தியமாகச் சமர்ப்பித்தபால் , அன்னம் , பணியாரம் , நெய் , 
இளநீர் , தேங்காய் , வாழைப்பழம் , மாம்பழம் , அபிஷேகஞ்செய்த 
திருமஞ்சனம் ஆகிய இவையனைத்துஞ் சிவதீக்ஷையுடைய மகா 
ன்கள் உட்கொள்ளலாம் , உட்கொண்டால் இவர்களுக்கு நிர்மா 
லிய தோஷங்கிடையாது . இவ்வா , காமிகாகமத்திற் கூறப்பட் 
டிருக்கின்றது . 

( 335 ) 
( அ - கை . ) முப்பத்தெட்டுக் கலாநியாசஞ் செய்யுந் தானங் 
கள் இவையெனக் கூறுகின்றார் . 
3 பாவா " 

23உலா 
நாஜி ஆ ஆஷ 

.. ஜ 0 y வக்ஷஃ | 
செவாஷிவாராவயிகாம.வீ 

வாணீ - நாலாகஸுஜலஜா நி || 


ா நவ ஹ 


ராஸ o 


வ 


பகங்கா 


ய 


( 336. ) மூர்த்தாக்கள் ஐந்து , முகம் நான்கு , இருதயம் ஒன் 
று , கழுத்து ஒன்று , தோள் இரண்டு , தொப்புள் ஒன்று , வயிறு 
ஒன்று , பிருஷ்டம் ஒன்று , மார்பு ஒன்று , ஆண்குறி ஒன்று , குய் 
யம் ஒன்று , தொடை இரண்டு , முழந்தாள் இரண்டு , கணுக்கால் 
இரண்டு , இடுப்புக்கு மேலுள்ளபக்கம் இரண்டு , இடுப்பு ஒன்று , 
பக்கங்கள் இரண்டு , கால் இரண்டு , கை இரண்டு , மூக்கு ஒன்று , 
சிரசு ஒன்று , புயம் இரண்டு , இந்த முப்பத்தெட்டும் கலா நியாச 
ஞ்செய்யுந் தானமென அறிந்து கொள்க . இதற்குப் பிரமாணம் 
சித்தாந்தசாராவளியிலுள்ளது . அதுவருமாறு : 
யடா நஃவவகாண யஹJ உயல.ஆவ 

02 M.நாவின 
கு வரஷொரொருஹாகய மலயொ ஜா 
யஜ.வெ | 2 ஜி ஹவாபய வாண காய 
மாவடாணதெளலவவாஹ ஸா நா 
ம வ 

நிவர கஞா நா பவ 
துகாணெ தி தாஸாஷ கா நா o it 
( இதன் பொருள் . ) மேலே கூறியவாறு . 

( 336 ) 


தமிழ் வியாக்கியானம் . 


191 


| 1 நங 5 


( அ - கை .) உயிரெழுத்து மெய்யெழுத்தென்னும் முதலெ 
ழுத்துக்களின் நியாசஸ்தானங் கூறுகின்றார் . 
8 யபாகவிஜொவநஷ வவொறு 

ஹி ஆயா 
நாஸிகா ஜாரெ மணப மொயா அயயொ ஜிஹா 
வழயற : 

வாஹவி உயவா ஒக 
பிகா நா வி கூமாக ) வ J க வாயபெவே உ தீஹ 
கெ PM நாவாநாதன் " 

( 337. ) சுகரம் உச்சியிலும் , சூகாரம் நெற்றியிலும் , உகரம் 
வலக்கண்ணிலும் , (TO காரம் டக்கண்ணிலும் , உகரம் வலது 
செவியிலும் , ஊகாரம் இடது செவியிலும் , கரம் வலது மூக்கு 
த்துவாரத்திலும் , கோரம் இடது மூக்குத்துவாரத்திலும் ,, ளக 
ரம் வலது கன்னத்திலும் , ளகாரம் இடது கன்னத்திலும் , வன 
காரம் மேலுதட்டிலும் , ஐகாரம் கீழுதட்டிலும் , ஒகாரம் மேல் 
வாய்ப்பல்லிலும் , ஒளகாரம் கீழ்வாய்ப்பல்லிலும் , அம் அடி நாக் 
கிலும் , அஃ நடுநாக்கிலும் , இவ்வாறு பதினாறு உயிரெழுத்துக் 
களையும் , பதினாறு தானங்களிலும் , கவருக்கம் ஐந்தையும் வல 
துகையிலும் , சவருக்கம் ஐந்தையும் இடதுகையிலும் , டவரு 
க்கம் ஐந்தையும் வலதுகாலிலும் , தவருக்கம் ஐந்தையும் 
காலிலும் , பகாரம் வலது பக்கத்திலும் , மகாரம் இடது பக்கத் 
திலும் , வகாரம் பின்பக்கத்திலும் , வகாரம் இடுப்பிலும் , மகாரம் 
தொப்புளோடு கூடிய வயிற்றிலும் , யகாரம் நரம்பிலும் , ரகாரமா 
கிய ரேபம் இரத்தத்திலும் , லகாரம் தோலிலும் , வகாரம் இறைச் 
சியிலும் , பலகாரம் எலும்பிலும் , ஷகாரம் மூளையிலும் , லகாரம் 
சுக்கிலத்திலும் , இவ்வாறு யகாரமுதல் ஸகாரம் வரையுள்ள ஏழு 
அக்ஷரங்களையும் , ஏழு தாதுக்களிலும் , ஹகாரத்தை இருதயத்தி 
லும் , ளகாரத்தை குதத்திலும் , க்ஷகாரத்தைக் குறியிலும் இவ் 
வாறு மா திருகாக்ஷரமாகிய ஐம்பத்தொரு முதலெழுத்துக்களை 
திவ்யமுத்திரையினால் நியாசஞ் செய்ய வேண்டும் . 

( 337 ) 
( அ - சை . ) மாதம் நான்கு விதமென்று கூறுகின்றார் . 


192 


சைவபூஷணம் . 


அ 


s 


ஜால துயா வ லாவ நல 
லௌலவா 

வாக ல தயாலவா | 
வனெெகக நிகாய வா 
பாவயிஷாவிதுய- & 1 

11 கூகூ அா 
( 338. ) சாவனமாசமென்றும் , சௌரமாசமென்றும் , சாந் 
திரமாசமென்றும் , ஆசவமாசமென்றும் மாசம் நான்கு வகைப்ப 
இம் . தன்னுடைய புத்தியினால் இவ்வளவு நாளென்று கற்பித்துக் 
கொள்வது சாவன மாசம் , இப்பொழுது உலகில் வழங்கிவருவது 
சௌரமாசம் . அஃதாவது சூரியன் இருக்கும் ராசியைக்கொண்டு 
வழங்குவது . அமாவாசைகழித்து பிரதமை முதல் மறு அமாவா 
சைவரை சாந்திரமாசம் . இருபத்தேழு நக்ஷத்திரங்கள் கொண் 
டது ஆசவமாசம் . இவ்வாறு நான்கு மாதங்களும் அறிந்து 
கொள்க . 

( 338 ) 
( அ - கை . ) பதினான்கு மனுக்கள் இவரென ஒன்றரைச் சு 
லோகங்களாற் கூறுகின்றார் . 

வ ஹவாஉயிகாரிணொ ஹி 8 நவஷாயாஜுவா 
ரொவிஷௌ வலாததாவலௌ துவ 
வெள செவகராக்ஷஷ | வாயுமாயி 
வொ வியக தொ ெெவவவ தலைவ 38 - யெடா 
உக்ஷ உ தீத நவலோகவ ஹயாத தபேகூகூகூர் 

தி வாவயா நிழறி தவெலௗவண சௌ 
ஆவுவௌ J ழாவிவகஉபொதி சுமிதா 
விடிாடவீவாஜிகா 

( 339-3391 ) பிரமாவினுடைய வாயிலில் செய்யும் பாரபத் 
தியத்தில் அஃதாவது அதிகாரத்தில் ஒருவர்பின் ஒருவராக உள் 
ளவர் பதினான்கு மனுக்களாவார் . அவர்களுள் முதலாவது சுவா 
யம்புவ மனு . இரண்டாவது சுவாரோசிஷமனு மூன்றாவது உத் 
தமமனு . நான்காவது தாமசமனு , ஐந்தாவது ரைவதகமனு . ஆ 
முவது சாக்ஷசமனு. ஏழாவது வைவசு தமனு, எட்டாவது 

. சூரி 


ஸ் 


M 


பககக 


தமிழ் வியாகையானம் . 


193 


யமனு , ஒன்பதாவது தக்ஷமனு , பத்தாவது பிரமதர்மமனு , பதி 
னோராவது ருத்திரமனு, பன்னிரண்டாவது சௌவர்ணமனு, 
தின்மூன்றாவது ரௌச்சியமனு, பதினான்காவது பிருத்தியமனு. 
இவ்வாறு பதினான்குமனுக்களும் பிரமாவினுடைய ஒருபகலாகிய 
முப்பது நாழிகைக்குள் தனித்தனி ஒவ்வொருவரும் நூறுவயது 
வரை இருந்து வாயிலதிகாரத்தைச் செய்வரென்றறிக , சர்வார்த் 
தங்களையும் அறிந்தவரான வித்தியாரண்யசுவாமிகள் இவ்வாறு 
சொல்லியிருக்கின்றனர் . 

( 339-3391 ) 
( அ - கை . ) பிரமாவினுடைய தினத்தைப்பற்றி இரண்டு சு 
லோகங்களாற் கூறுகின்றார் . 
ஷஷ தெரணாவா 

ரொணாவத்த பெண் 
விவொவ வணவ கி ஜாநுஷண | 
தெஷா வஹவா ந நாயவ " 

தெகய ெெஉவதனா நதி || 


은 


பங ச OIL 


தலாக ஸஹல , உயாே ஹுரொக 


வாஹ . வி.ந த வி க ன 

கா 
வதுயுமா நாளு லஹஸ.யு. 


ெெஉவெயதொவெவ ஹெலயம. 11 


பக சகா 


( 340-341 ) பிரமாவுக்குப் பகல் நாழிகை முப்பது , இரவு 
நாழிகை முப்பது , ஆக அறுபது நாழிகைக்கொண்டது ஒருநாள் . 
பிரமாவினுடைய அந்த ஒருநாளுக்குக் கணக்குவருமாறு : --- 

மனி 
தருடைய முந்நூற்றறுபது வருடங்கொண்டது தேவர்களுக்கு 
ஒரு வருடமாகும் . இது திவ்யவருடமெனப் பெயர்பெறும் . . இந் 
தத் திவ்யவருடம் பன்னீராயிரம்கொண்டது ஒரு தேவயுகமாகும் . 
அந்தத்தேவயுகம் இரண்டாயிரங்கொண்டது பிரமாவுக்கு ஒருநா 
ளென்றறிந்து கொள்க. அஃதாவது மனிதர்களுடைய இரண் 
டாயிரஞ் சதுர்யுகங்கொண்ட தேவர்களுடைய இரண்டாயிரயுகம் 
பிரமாவுக்கு ஒருநாளென்ற வாறாம் . இதற்குப் பிரமாணம். 

25 


194 


சைவபூஷணம் . 


ஆத2_ u ஹவாணி வ ஹணொ நுவ தெடராதி 
காவ . ஆெயாவாகாக வே உயொமரணாக 

( இதன்பொருள் ) - ஆயிரம் சதுர்யுகங்கள் கொண்டது பிர 
மாவுக்கு ஒருபகல் , இரவும் அவ்வாறேயாம் . அந்த இரவே மனி 
தர்களுக்குப் பிரளய மென்பதாம் . 

( 340-341 ) 
( அ - கை ) பிரசித்தமான சைவாசாரியர்களுடைய பெயரை 
இரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 
உஜொ-காஜொகிரயொ வ வடி ) 

ஸ்ரீராகைணொவி அெெவஉ கணம் 
நாராயணபாவி விலு திகண 

லீ நீனுகணாவ லொலேஜுஃ || 


| 


(83 


க.சஉ 


பருசா 


OTOUPI AUTY.J- உயா நா வயாக 

விரிஹிெெவஜாமக ழவாவௌ | 
ஜா நஹிணெதொவரணெரௌ தா 

விதாடியஹெ வாவொர UDு: 
( 342-343 . ) உக்ரஜோதி சிவாசாரியர், சத்தியோ ஜோதி 
சிவாசாரியர் , இராமகண்ட சிவாசாரியர் , வித்தியாகண்ட சிவாசா 
ரியர் , நாராயணகண்ட சிவாசாரியர், பூதிகண்ட சிவாசாரியர் , ஸ்ரீ 
கண்ட சிவாசாரியர் , நீலகண்ட சிவாசாரியர் , சோமசம்பு சிவா 
சாரியர் , பிரமசம்பு சிவாசாரியர் , ஞானசம்பு சிவாசாரியர் , ஈசான 
சிவாசாரியர் ,, இருதய சிவாசாரியர் , வைராக்கிய சிவாசாரியர் , திரி 
லோசன சிவாசாரியர் , வருண சிவாசாரியர் , ஈச்வர சிவாசாரியர் , 
அகோர சிவாசாரியராகிய யிப்பதினெண்மரும் சைவமதப்பிரவிர் 
த்தர்களான ஆசாரியர்களாவர் . இன்னும் வியோம சிவாசாரியர் , 
வியாபக சிவாசாரியர் , சர்வேசபண்டித சிவாசாரியர் , உத்துங்க சி 
வாசாரியர் , சர்வாத்ம சிவாசாரியரெனச் சில சிவாசாரியர்க 

களும் 
உண்டு , 

( 342-343 ) 


தமிழ் வியாக்கியானம் . 


195 


( அடகை . ) ஒரே ஸ்நானத்தால் ஆசௌசம் நீங்குவது இன் 
னின்ன பேர்களுக்கென்று ரண்டு சுலோகங்களாற் கூறுகின் 
றார் . 


வனவ 


பகசச 


பௌவளொக்ஷ வு வ 
வடி ) 

லாநாஷானு ஓவெசு ஸவெலாக ! 
வதயொழிவரகிலாத 

ஜாவஹல ஜூவிஉலகாகா : || 
8 விக அவணீ . வ விவாஹயாதா 
வக்ஷா 

" ஐதீக்ஷா நியாபலி தா யெ 
உாலாஜ் உாவெஹா ( ஜகா வா 

ெெவஷா க்ஷா சுவி நாவிதாரா 
பஙசரு H 
( 344-345 . ) எப்பொழுதும் நல்லொழுக்கத்தை அனுட் 
டிக்கிறவர்கள் , யோகிகள் , விரதங்களை அனுட்டிக்கிறவர்கள் , பிர 
மஞானத்தை யுடையவர்கள் , எப்பொழுதும் இல்லையென்னாக 
கொடுக்கிறவர்கள் , சிவனடியார்கள் , ரித்துவிக்குக்கள் , பிரமசாரி 
கள் , சிறுபிள்ளைகள் , வழிச்செல்வோர்கள் , ஆபத்திலகப்பட்ட 
வர்கள் , யுத்தத்திற்கு செல்பவர்கள் , மகாநியமத்தையுடையவர் 
கள் , வேலைபார்க்கும் புருடர்கள் , வேலைபார்க்கும் பெண்கன் , வ 
ண்ணான் , அரசன் , வைத்திபன் , தச்சன் முதலான தொழிலாளி 
கள் , அம்பட்டன் , ஆகிய இவர்களுக்கு ஒரே ஸ்னான மாத்திரத் 
தில் ஆசௌசம் நீங்குமென்றறிக. 

( 344-345 ) 
( அ - கை ) சாயா புருடதரிசனமுறை கூறுகின்றார் . 
வாயா வவ ) 

வக்ஷ)வருவா வாத 
வெ வா கவெயாஜொகி வ 8 க ு ஆகி நிய 
பொக வீதலாக லாவ 20 | தீவடாயபபுவல : 
கரெராதி கனா ஹ . கொலி கஷாயம் - 
வாணிவதெ 3 தியைநதல் காலாவதொயடாய 


அ 


) 


நாக | 


பகசசு 


196 


சைவபூஷணம் . 


( 346 ) சற்குருமுகமாக அறிந்து நிலவு அல்லது வெயி 
லில் தன்னுடைய நிழலைப் பார்த்துக்கொண்டு ஆகாயத்தைப் பார் 
த்தால் அப்பொழுது ஆகாயத்தில் இவனுடைய உருவம் போல் 
ஒரு உருவந்தோன்றும் . அவ்வுருவம் பொன்னிறமாயின் சம்ப 
த்தையும் , வெண்மையான நிறமாயின் நீண்ட ஆயுளையும் , செம் 
மையான நிறமாயின் கலகத்தையும் , கருமையான நிறமாயின் 
நோயையும் , கை கால் சூன்யமாயின் மரணத்தையும் , ஒரு அய 
காத்துள் தரும் . வெறுக்கத்தக்க தோற்றமாயின் பாதி அயனத் 
துள் அதாவது மூன்று மாதத்திற்குள் மரணத்தைத் தரும் . ( 346 ) 

( அ - கை .) தொத்ணூற்றாறு தத்துவங்களிவையெனக் கூறு 
கின்றார் , 


2ு கா 


கூ 


நா 


வி த 3 தொந தவமண நாய கா ணாபெர 
ஷணா ஜெரபா வரூஉபாவி ஹூ தஜருணா 
வொ 

நிலா விகி: | வாவதஷிதா உயர் 
யணா: காராஷிஷதமாகவாது வகூ) 
ஷணவ திரித காநி ெெபலவாமஜெ || 


ண 


1 நசஎய் 


( 341. ) முப்பத்தாறு தத்துவங்களுள் சித்தத்தைக் கழி 
த்து ஏனைய தத்துவங்கள் முப்பத்தைந்து . சாத்வீகம் , இராச 
தம் , தாமசம் என்னுங்குணங்கள் மூன்று . 

மண்ணாசை , 

பெண் 
ணாசை , பொன்னாசையென்னும் ஈஷணைகள் மூன்று , பிருதிவியின் 
குணம் ஐந்து , அப்புவின் குணம் நான்கு , தேயுவின் குணம் 
மூன்று , வாயுவின் குணம் இரண்டு , ஆகாயத்தின் குணம் ஒன்று , 
நாடிகள் பத்து , வாயுக்கள் பத்து , வாக்குக்கள் நான்கு , ஞானேக் 
திரிய விடயங்கள் ஐந்து , கன்மேந்திரியத்தின் தொழில்கள் ஐக் 
து , காமக்குரோத முதலிய குணங்கள் ஆறு , இவ்வாறு தொண் 
ணூற்றாறு தத்துவங்களும் அறிந்து கொள்க . 

( 347 ) 


( அ - கை ) முப்பத்தாறு தத்துவங்களிவையெனக் 


கின்றார் . 


தமிழ் வியாக்கியானம் . 


197 


பாதனா 


வ க்ஷ 


வலாக 


கனா 


ஷடதி 

ெெபவ தவறணநெத ) " 
கெ வெலிகாஷ J ஷ ) உள் 

M ஷ உள ஹி பலிவாதிவளுகெேயா 
வாவெ . 

மௌண வுஅரஹ . 
சு .J.கிய ஹரடிய . நா-நாக்ஷக8- க்ஷதநாதா 
தஜினா நி விதிஹ ஜநா தாமாைய காஃ || 1 ங ச அ 

( 348 ) சைவசமயத்திற்குத் தத்துவங்கள் முப்பத்தாறா 
கும் . அவை வருமாறு : - பூதங்கள் ஐந்து , தன்மாத்திரைகள் ஐந் 
து , ஞானேந்திரியங்கள் ஐந்து , கன்மேந்திரியங்கள் ஐந்து , அகங் 
காரம் புத்தி மனமென்னும் அந்தக்கரணங்கள் மூன்று , குணதத் 
துவம் ஒன்று , வித்தியா தத்துவம் ஏழு , சிவதத்துவம் ஐந்து , 

, 
இவ்வாறு தத்துவங்கள் முப்பத்தாறென்று சிவாகமப்பொருள் 
களை அறிந்தவர்கள் கூறுவர் . 

( 348 ) 
( அ - கை . ) பதினாறு கணபதியின் நாமத்தைக் கூறுகின் 
றார் . 


வ 


வ 


கோவொ 


சூவௌ வாமணாயிவவாணலகாவௌ 
வீரராஹயாக 

வியவிமலா ஹய்ய தா 
விஷாகௌ ஜவஃ | ஹொவாவது 

உ தீரிதல 
9. ாவொ ஹோது ஷொவபெதுகாஹெ 
விஜய Y J.5 உ.சி யஹூ ஹாரிக ேபா.சகா 

(349 ) பதினாறு கணபதியின் நாமதேயம் வருபாறு . 
பாலகணபதி , தருண கணபதி , பக்தகணபதி , வீரகணபதி , சக்தி 
பதி , விதிகணபதி , பிங்களகணபதி , உச்சிட்டக 

தி , உச்சிட்டகணபதி , இரக்த 
கணபதி , க்ஷிப்ரகணபதி , ஏரம்பகணபதி , இலக்குமிகணபதி , மகா 
கணபதி , விஜயகணபதி , நிருத்தகணபதி , ஊர்த்துவகணபதி 
என இவ்வாறு பதினாறு கணபதியின் நாமதேயங் கண்டுகொள்க .. 


கயை 


( அ - கை . ) மிகப் பிரசித்தமான பதினெட்டுச் சிவஸ்தலங்க 
ளிவையென இரண்டு சுலோகங்களாற் கூறுகின்றார் . 


198 


சைவபூஷணம் . 


3 


ஸ் 


/ ங 5 OH 


ஹா னா 


ந - டுகர் 


2 


ஸ்ரீ வவ- தஃ காஉகரீ அ ஜ - 10 

நாயொ வெஉவ நா மஜா - 1 
ஸ்ரீ கலவொணலிதகா ந . 

ந நாவ 
ரோய யோக நஹெவைபவலசு | 
ஜா ஜாடாயஷக கவ o 

ஸ்ரீ வா வரலாவலயெ ந eo | 
ஸ்ரீ ஹாட கொலாஜெவஷோ 
உபவஞா நி வாதாதுல 

. " 
( 350-351 ) பிரசித்தமான சிவஸ்தலங்களாவன : -ஸ்ரீபர் 
வதம் , அஃதாவது மல்லிகார்ச்சுனம் , காளஹஸ்தி , திருவையாறு, 
திருவாரூர் , வேதாரணியம் , திருவானைக்கா, திருக்குடந்தை , அல் 
தாவது கும்பகோணம் , திருவெண்காடு , திருமயிலாடுதுரை , அஃ 
தாவது மயூரம் , திருவிடைமருதூர் , சிதம்பரம் , மதுரை , வைத்தீ 
ச்வரன் கோவில், பந்தனைநல்லூர் , ஸ்ரீவாஞ்சியம் , விருத்தாசலம் , 
கோபர்வதம் , திருப்பனந்தாள் என்னும் இந்தப் பதினெட்டுத் 
தலங்களும் பிரசித்தமான சிவஸ்தலங்களென அறிந்து கொள்க. 
இதற்குப் பிரமாணம் . 

வெது ஹெபாயலா நல வாரகா வரீவ நா 
விதுசூ மஜாமரைாண நாதா வ உக்ஷிண ! 
காயவனு மெணெயலா நா மாமா வாாளு ஹால O 
ஸ்ரீவவதா வெடிவ நா வராதாவஉக்ஷிண்டி 
உ உக்ஷிணயாவாதவகுவ_ . நெராதம் : 
சுபயேலை . ண ) நவஉ ) தொ 
( இதன் பொருள் .) 

சேது , 

> அனந்தசயனம் , துவாரகை 
பதரிகாரணியம் , திருவானைக்கா , பாஸ்கரக்ஷேத்ரம் , ஸ்ரீசைலம் , 
காசி , வேதாரணியம் என்னுமிவைகளை நினைப்பவர்க்குப் பூப்பிர 
தக்ஷிணஞ் செய்தபலன் கிடைக்கும் . இந்தத் தலங்களில் திருக் 


தமிழ் வியாக்கியானம் 


199 


காயில் கொண்டெழுந்தருளியிருக்கும் பத்மநாபர் கணேசர் மு 
கலிய தெய்வங்களை நாள்தோறும் விடியுங்காலையில் மூன்று பிரத 
ஷிணத்துடன் உபாசனை செய்கின்றவன் குற்றமற்றவனாய் அசுவ 
மேதபலனை யடைவனென்பதாம் . 

( 350-351 ) 
( அ - கை . ) சிவபெருமானுக்குரிய முக்கிய ஸ்தலங்களிவை 
யெனவும் இத்தலங்கள் உடனே முத்தியைக் கொடுக்குமெனவுங் 
கூறுகின்றார் . 

வெலதுவடாலரீ விடிவாலவா மொகண . 
வவாவுரிபெதாண வடாடவிதிரீ 
லொணா சிவரஜாவன 1 காரீ பிரிகால ஹஸி 
நிலயாம் கெஷாரவாராணஸிெெகஞாலா உதி பாக 
T ) விஜயா வாகா வர் 8 கிராம் ! 

உய 
( 352.) சேது , சிதம்பரம் , கோகர்ணம் , பம்பாநகர் , திரு 
வெண்காடு , திருவாலங்காடு , வேதாரணியம் , திருவண்ணாமலை , 
விருத்தாசலம் , காஞ்சி , ஸ்ரீசைலம் , காளஹஸ்தி , கேதாரம் , காசி , 
கைலாயம் என்னும் இவைகள் சிவபெருமானுக்கு முக்கிய வாசஸ் 
தானங்களாகும் . இத்தலங்களில் வசிப்பவர்க்கு முக்தியை யுட 
னே கொடுக்கும் . 

( 352 ) 
( அ - கை . ) நூல்செய்த காலமுதலியன மூன்று சுலோகங்க 
ளாற் கூறுகின்றார் . 
வரிஜெயாகாவெ து 

ஸ்ரீ வாக்ஷாயொழி நா ! 
தாய - தி தெரொெெக 
லஜி த ெெபவலு ண o 1 

கருஙா 


155 உர 


ஸ ஜ 


வாத ஹதி பபொவ்வவனவா த ஓஷ 

தவாவி ஷண ஹெத்தவாஉநோ 


ண ! 


நம் ஷண | 


{ ஙருசா 


200 


சைவபூஷணம் . 


ெெபவ ஷணஜிதெத 

வாஷ் சொதரவாய ந O ! 
யாய காெெயவா கணெ 

வாரநகாரண o 1 


உம 


வல 


1 கூருரு911 


லவண_ o 
ெெபாவ ஷண y i1 


நூ 


( 353-354-355 ) சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்து ஐநு 
ற்று அறுபதாவது வருடமாகிய விரோதிகிருது வருடத்தில் முந் 
நூற்றைம்பது சுலோகங்களால் இந்தச் சைவபூஷணம் பஞ்சாக்கர 
யோகியால் செய்யப்பட்டதென்றறிக . எவனொருவன் இந்த நூலை 
நன்றாகப்படிக்கின்றானோ அவனே இந்த நூலுக்குப் பூஷணமாவ 
ன் . அவனுக்கு இந்த நூல் பூஷணமாகும் . இவ்வாறு அன்னி 
யோன்னிய பூஷணமாமுறைமை அறிந்துகொள்க . இந்த நூல் 
செவிக்கு அமிர்தமாய் பரமானந்த காரணமாயிருக்குமாதலால் இ 
ந்தச் சைவபூஷணத்தைப் பூசிக்கத்தகுந்த பெரியோர்கள் சதாகா 
லமும் செவியிலே தரிக்கக்கடவர்கள் . 

(353-354-355 .) 


சைவபூஷணமும் தமிழ் வியாக்கியானமும் 

முற்றுப்பெற்றன . 
சிவபெருமான்றிருவடி வாழ்க . 


11 ஸ்ரீ 
சுகாராக 88 || 

* SI 


பெலாக 


வ.ஷூ 


லொக 


வ 


கதைக 


எ அ 


உதா 

கூ 


உ 


உதஷளவ 


கசக 


काम 


சுக 


வா 


ககூச 


கழி ெெவலிக 
சுநொவு 
அகாதெ 
பாக 
சுலஹொெெஜக - வ 
சுஷவாவதி 
சுவய தராது 
உ 

வஜி.க. 
சு ) ய 
சுதெஷி 


சஉ 


சுச 


உதவ 

OTO பலா நலகனொ 
அங ( TOUvா நUO ஹூ 

OUOUTOU 

oo லா நாலு 
அஉ உமாதா 
க அஉ உமாவவி 

உஷீஷ 


கசு 


க . 


ச மால 


ao 


கஎள 


ககள 


ண 
உகால நீ 


அன 


கஅரு 


களவான 
சூஉளவொ ஐ.ந 
சூவாய 
சூஉளவஹ 


களது 


" 
உ . p ) .Jo 
ஊயடாயஹித 


கக 


கரு 


க 22 


வ 


காங் ஊய- வராயபாச 

விக அவணீ 


ககக 


கரு 


வணகா இயல ) 


வனதவம் . 


வணகெகெறி 


களம் 


சூ ) வராயபு . 
காவாத_வ 
சூடிளகாஜிக 
சூதாயெ - வலி 
சூடாவிய 
சூ -காயெ - விவ 
ಅಕ್ರತಿಷ್ಟಾT 

ச ) 
சூக 
சூதாயெ - வ 
சூஜொலகு 
சூபௌகொக்ஷ 


வனவ o ஷாது.ந 


கசகர் 


W 


வளவன் 


க 2.2 


எஅ 


வனது V Cv, - வ 


கசசு 


823 


வாகாதி 
வளவ .J 
வணகவங்ஷஜ . 


2 


பொக 


வஷ 


சொக 


AL - art , 8 


வா 


எ 2 . 


க.க - வாஹி 


கசா 


களவு 


கஅ 


காஷா நா 


காஷயது 


கூசு 


கசகசு 


ககக 


வணா ந 


ம 


ஐ 


சுங 2 


மாயாவி 


ககது 


கீஷா நசு 
கிஞாதெஷி 


பொது 
தவழ வழாக 

Dாவலா 
கநொ 8 வ 

மாயி தீ 

கரு . மற் 8ெவ . 
கதவாவு 

வஹீ A 
காஷா 

அ மொவJ8 
காபோதி 

உரு 

பொலவாவு கஅள் 
क 

து ரா 2.J5 
பாதாயொய 

வவாபொறி 
காஸாபொதி 

வஜாந 
காஷாயொதா 

கசு அ 
கிஜாஹிது 

வவாரோ 
கிஜஜாடியா 

வாதபோவ 

வ ) 

வ ) 
காசு வ ணொ தவ 
ஊள 

பாதாவிலொ 
கயாசுவா ந ககூச தாக்ஷிண 
கஎம் . 
கலூொிவம் 

த தாவாடி 
* யாளுவ 

கஅரு தவெம் வதலகா 
கவெ வாபுர வதா 
குணாய 
Po ஜாஜது. க 

கனசு தலாகவ இறவம் 
காவாவா ? 

தநயத் 
கௌ2_0 85 

தஹிது ஷொவம் 
ஈஉ தவாக " 

கஉக 
காகாது . ந 

தவ . 8 கி . 
J வா . 

கசஅ ததாமாக 
கரஷெவை ) 

ததகலி 
வெட்நெ.தி 

தலாஉல . 
ap919 

* அஎ தவதுவெதி 


Faாமென 

ந 


கா 2 


க 2 . 


688 


ககக 


க 22 


ததாக 


சுகூ 


ககூக 


சு 


கசுங் 


கச . 


வ . பொழ 


52 . 


கூகு 


வாத Y 


824 


கா 


இராக் 


லொ 


கபடி 


To 


ARO 


காளி 


ஓ 


கச்க 


பேஷன் 

தெவிஉ வெ 

உெய . காஹந 
க அகூ உவ ) பஞ0 
ந அ தெவொலிக 

2.J ஷாதாதா 
உாராஉக்ஷின் 


கங f 


ॐ 


கஎஅட் 


தாவ 
தாவ o 
தியபுகஷாவ J 
ெெதஜாதிஷ 
ெெதனா 

ெெவ. 
தி வகு 
தெயாலுவெய 
தெயா திவணடா 
செயாயா 
உகா- அழிய 
உ a . மல 


உ 
ஆாாவவல 


கூக 


உன் 


கங் 


கசங் 


• கக 


கங்க 


கக்ள் 


FO 


சு அ 


நெசா 


கஙச 


உக்ஷவ o 


க்க 


கரிசி 


உயாழி 


சுது 


எச 


அரித 


உாவ 


வ ? வரி 


விவது 
2 ஜராஜா 
ஜெயாவதீ க்ஷெ 
சொண உய 

சாண உயாவ 
யா நா 

நி 
யத் 
யஸேத 
யவாக 

யகெ 
க .0 யூாயெவெகி 

. 
யாயெவெவ 

யாயெ 
420 யாயெஜித 


வ 


ககே 


காக 


கசி அ 


யாக , ஹி 


ககச 


கூச 


அ ) 


கதக் 


ஸஹ 


சு 


தீக்ஷாயாது 
தீக்ஷாசு வ .. 
தீக்ஷாணைவ 

ஷா வதிஷாரூ 
தீெெக்ஷகாலி 
தீக்ஷாவெம் 
தீக்ஷா உணவ 
தீக்ஷாணைவ 
தீக்ஷாமளது 
தீக்ஷாவினிஷொவி 
தீக்ஷாம 
தீக்ஷாயாவி 
தீக்ஷாணைவ 
* வாஜாத 


கஉஉ 


நநீமாதி 


பு 


க்உக் 


க்சரு 


கஉ . 


உங் 


உரு 


சக்அ 


நவாசகர் 
நித 0 52 

8 
நிவபாண்தீக்ஷா தல் 
நிதெக2_ணி 
நித ஞெ தி 

) 
நி3- வது 


தக 


கச் 


எக 


4 


வ w 


கருஉ 


கசுசு 


ச 


சுக 


க 00 


கஎ அ 


கசு எ 


அ 


அஉ 


கஎங 


கஅ 2 


கஎ அ 


வரUO 


சுசு 


பாகால 
த U 


கூக 


பெலாக 

வலு 

பெலாக 
நெத, g 

வணாதொய 
நெவெடி, 

வவ.ஜ.ந 
வயலாக த.தன 

கூ 0 வஜ) தயா 
வராடி 

வஜாதொய 
வராஜொக 

க 00 

வஷ 8ெ 
வாசலுத 

க.அஉ வா காரி 
வக்ஷ 2002 

உ வாயெனாதா 
வாக 

தலாக 

ஸ 
வாஉமி 

வாராவகம் 
உளுவரு 

கஎ உ வேக : 

த : வதவிகா 

ஷொகா 
வலாசுவெடக 

வொகாஷொ UP 
வஹௌஷயா 

கஙஅ வொகெஷ 
வஹாதே 
சா 3 J5 . 

சுகூ 

மஜா நிவஹாத 
வரைஞ a ஹ 

எஉ வய காவி 
உஹொஉகா 

ബ വിം 

சச 
வயாக்க வ .. 

சக 

விவ . ஹாவா 
வலாக லுக wுவ கசசு வீஜெயகா 
வரிேெய 

கககூ வஹார 

02 ) 
வாஹிவ தய 
கரு 

வஹவெ 
வானாலா 

கக.எ வஹகூவாச 
வாஷாணலி திணை வெ சு அஉ வ ,ரஹஹாவி 
வாஷாணவி.தி 

க அக 

வாஹெணைனு 
வ 

2 
வாஉெவாயா 

ககக 

வ தெதொரண 

வ 
வாஷாணம் ஹணா க அஉ ஷா ந To க o கும் 
வாஉளகாஜிக 

கருக ஓயவே னு 
வாஜாலம் வரிய : 

க.ச ஓளேுவே 
ஷ . பொடித 

ஓ யொக 
வஜாயாவி 

லூயாநா நவ 


சுக 


எஉ 


கசை 


கசுகூ 


கக் அ 


க 00 


ககஉ 


கஉஎ 


கக 0 


ககக 


கஎச 


க அக 


3 


5 


பொக 


வ J ஷ , பொக 


கூகூ 


கஎங் 


கங . 


சுக் 


கணவ 


கஉக 


மொரீதாவ ந 
ஹெரீயாந 
3ஜெவாது 
3ஜெவாது 

ப ய 

ತಿ 
3 

த 
3வெணை 
3 ஜெ வெளி 
ಆಡಿಟ್ 
3ஹாதா 
ஜாலா தயா 
காஹெராணாவை 


சு 


பேஷ . 
கஎ யொபவோது 

வக்ஷவ 

வக்ஷெ வலாயாபு 
கசக வாகர் நாஜி ஹ 
கசஎ விஷபொவகியா 

വിമർച്ചചെയ 
விவெகவா 

வீஷாவொக்ஷண 
க அக வீக்ஷாவொக்ஷண 

வீக்ஷா நான் 
வீக்ஷா ஹல 
வெஉஷ 

வெடிாமெக 
கசூடு ெெவபஷாவ ) 

ெெவாரொம் 


க wே 


கஉ அ 


கண 


கூகூ 


க அ 


கச 


ககக 


கக 


ர 


க . 


கனச 


கசப் 


ஜால O FO ஹ 


கள அ 


பணா நால 


சக 


U \ காவ 6 


கூசு 


28 


म 


பக்ஷாவாய 


கசச 


நால 
ஜாலாக 

வாக 
நாத --ஹொ கெ 
காஜி.த 
2 ெெக க 
2 - U_ வ o 


ககள் 


க்ஷாயாண 


கூரு 


கஉஉ 


காராஜல 


த O 


8 - ய - வ ) 


ககூப் 


ககக 


கசஉ 


ககாக 


உகூ 


சாயாறு 


சச 


2ியாக 
3 வாழ உ ஹண 
8ியா தயாக 
8 - வெ நாவி 
23 - வு 
யஜதா ஹா 
யாவதி ஜாநி 
பெஷாஷொ 


r ) 
ரெவாவி 
ரொஹிணபாவ 
நக்ஷாணிவீரோ 

பாஜாவட ந 
வி.ம.வளி 
வி . தஜ 
விமாதெய் 
வி.மா நிக்ஷணிகா நி 
வி.மஹாஷ வியா 


உவா 


கஙஅ 


அக 


ககசு 


கசுசு 


6 


லொக் 


வ 


மொக 


வ 


8O 


சச 


காசு 


கசுசி 


க்கள் 


கசு அ 


ஜொகெகாக 
பாலொயாம 
U. வொலுக 
ப.ஹொரவ 
ம.லொரால ந 
பலாவ_.2க்ஷ 
பாவா ) 
பாதிலாக 
பலாதி க . 

நி 
பலிஷாயிவாவ 


வல 
வல 


க 


ஷெ - வ 

பாவெ ) 
நொயடி.சு 


கூசி 


க்உ 


க்ரு 


ந 


சாணாவ 
பலவடாற 


3 

2.தாவே 
கஎஉ கொடி 
கசு அ ஸ்ரீ வல_ த 8 
சுஎ ஸ்ரீ வெஷ நாள் 
அன் ஸ்ரீ காவெ 
கசுந் ஸ்ரீ வித) " 
அக ஸ்ரீ சேகாரீ 
எங் ஷஷ , தரண 

கிசுங் 
கஉகூ ஷட தி க 

ககள் 
ககா வலதா ந d 

கநின் 
செயா ) 
ஸவத பலாவா 

க்கம் . 
வ .. ஜாவில் 
வாவாயொளி 

கசுசி 
வல ேஅவ்வித 
கங் வஜை- நா 

க அக 
க் அசு 

வசவாத வரு 
ஷவாமிஜிஹா 

அக 
கஅஅ லலா ஹல 

비 에 
வில் 
ஸாயா uெ 

ங்சு 
ந 
கஉ வலாகபபுவொஷம் 
கள் 
ஸ்ரீஜாவ . ) வு 

கள் 
ஹீதோய 

கசரு 
கள் வலயதொரண 

வெல துவ்பாலரீ ககக 
க 0 அ 

லொ ஹலுாவ நயா 
200 வதுரை த 

வண 
லண்டர் நா 

க்கள் 
கருக லா ஹாதாஹூதி கம் 


ம 


2 


பணா 


சு 


கரு 


கக்க் 


ெெவாநாஜிஹ 
ெெவா நாம் 
செல்வா மனே 
பொவா நாம் 
ெெபவெதை 
ெெபலவாஸவவியா : 
வெலவென் - கி 
ெெலவெவ 
பெலவாவாய 
எபொல்லு ஷண 
பொவா நாவினா 
பாலொவாண 


ஸ் த 


சு 


க A 


க்க 


QUOTEEK 


பெலாக 


வ w 


வாஷ 


வா நாந 

கடி 
லாநொ நவதி 


2 


கஉசு 


கள் அ 


ஹாநெவகை 
ம 


கஎன 


வறாஇரவ 


) 


ககூஅ 


ககக 


ககரு 


வாசவவு 
ஹாதி : 
வாசவண 


J5 கசியயா 
ஜலாலுவி 

வ 
ஹௌ தீவு 
ஹௌ தீ வாதது 
ஹௗ தீ வக்ஷா 
2.3 தெ . 
க்ஷதெ ண 


கசு 


காக 


ககசு 


ஹாசுவன்) 


கசசு 


வெயாக வரி 


பெ 


ஸ்ரீ 


ெெபாவ ஷணல லாஜா நா 

வீதி, கார் 


கலro 


Ueo 


வலு 


வகி 


வஉாகம் 


வஉா ந ந 


ெெவ Y 


வெலாக 


தஉயஸ 


வா 
வாஷா 


தஉயலாக 
யெஷா 


எ 


வாடாவ 


வா 
வ 

து 
ஷவரம் 


வ 


கஉ 


வா 


* 

தெ 
ஜாதநத 


இடிஜெ 
ரோவாக தெ 


உஅ 


உ O 


20 


ராதென் 


உக 


சொஹிதொன் 


பாதெ 
சொ 

ஹிதா 


உச 


வல 15 . 
8 


உகூ 


J50 
யநா 


கஅ 


கக 


ய நாயீ 
வாதவலாக 


வாதலாக 


உசு 


காரணாக 


கண o 


கரு 


வாஹதி : 


வாஹ தீ 
தங் 


வ om 


உஎ 


தங் 
திர 
ஓணெ 
து 
லாகூகள் 
டி . 


கூக 


லாக்ஷிகள் 


83o 


TO 


Jாஜாஜி 


J. ஜதி 


அது 


அறு 


சு 


உ P 5 


வா * 


2 


லைகெஜம் 


சுகூ 


வேனாமா 
பாகிய 
தவ 
நாணா 


de 


சு 


லேகாஜலி 
ஜவிலை - பா 
பசிவ 
நணொ 
விஷா 
வித 


உச 


சுசு 


म 


விஷ ந 


கஎ 


கஎ 


வித 


அ . 


வடி 
ம 


ஸ TFF 


எகூ 


ங O 


அக 


* 


க 


សា ប ? 


வாரமொ 


வாரமா 


வதி 


இதுதெ 


ல -ஆனால் 


பினால 

V 


கூரு 


உ 


க . 


உரு 


VOU 

ஜெ 


கன 


விய 
ெெபாய 
ஜூஜெ 

* 
நாவெ 


கரு 


ககக 


ககா 


காவெ 
தயாசி 


தயாசி 


ககஅ 


கரும் 


ககூ 


உெெல . 
பீகாராணெ 


காச 


கஅ 


UG 


கருவி 


ெெஜவ ) 


விவள 
உெெஜ 
காரணெ 
வ . 
ஷ தயெ 
வா 8 
வெதாகி 
பொ 
ഇനിഖ്യ 
ரா 
உ U 
மொழி 


கயெ 
வா நா 


கருகூ 


உஉ 


கள 
. 


கஎஎ 


கஅ 


உறவா 


வெதாவி 
8 , தொ 
ஹவா ) 

உ- U. 
ஜொரி 


ககூஅ 


சஅ 


பிழை தி 


ருத்த 


தம் . 


** 


பக்கம் . 


1 


திருத்தம் . 
மோக்ஷத்தை 
இந்நூலின் 
ஞானதர்ச 
இதற்கு 
அனைவருக்கும் 


2 


3 


4 
4 


ஏன் 


என 


5 


5 
6 
5 


வருணங்கனின் 
தக்ஷனை 


6 


6 


7 


7 


வரி 

பிழை .. 
10 மொக்ஷத்தை 
14 இந்துலின் 
27 

ஞானாதர்ச 
14 இத்ற்கு 
8 அனைவரும் 
18 
1 சிவாகமங்கனிற் 
3 சைவ இலக்கணம் 

பராமுக 
21 
14 
30 அதிகாரத்தை 
11 ராதர் குரிய 
15 சமஸ்கார 
23 முன்ணுள்ள 
14 அனைருக்கும் 
5 அவ்வாறான்றி 
17. பேர் 
17 அனுஷ்டிப்பு 
22 சூத்திரனிடத்தும் 
17 காலோத்திர 
3 வறுமாறு 
10 வலுமாறு 
10 

விருத 

ஏழுந்து 
28 பிர்ம்ம , ராக்ஷ 
29 நார்ப்பத்து 

இனனின்ன 
23 மறித்தலால் 


8 


சிவாகமங்களிற் 
சைவர் இலக்கணம் 
பாங்முக 
வருணங்களின் 
தக்ஷிணை 
அதிகாரத்தை 
சாதற்குரிய 
சம்ஸ்கார 
முன் னுள்ள 
அனைவருக்கும் 
அவ்வாறன்றியும் 
பெயர் 
அனுஷ்டுப்பு 
சூத்திரப்பெண்ணிடத்தும் 
காலோத்தர 
வருமாறு 
வருமாறு 


9 


9 
9 


11 
11 
14 
19 
21 
23 
23 
27 
27 


எழுந்து 
பிர்ம்மராக்ஷ 
நாற்பத்து 
இன்னின்ன 
றரித்தலால் 


29 


29 


4 ) 


30 


31 
31 


16 புபங்களிற் 
26 பண்ணுபவன் 
24 

காலும் , திருநடன 


ப } 


35 
35 
37 


புயங்களிற் 
பண்ணுபவன் 
காலும் , வரமும் அப் 

யமும் , திருநடன 
முகமாகவேனும் 
ஸ்நாநம் 
பொன்மை 
யோலையினால் 
சூரிய பூஜை 
யுடையவராயும் 
மந்திரத்தால் 


39 
40 


16 முகமாவேனு 

னும் 
ஸ்னாநாநம் 
23 

கருமை 
12 

யோலைனால் 
14 சூரியபூஜை 
9 யுடைவராயும் 
24 மந்திரற்தால் 
20 தரல் 
14 மா 

வர்ணமாண 
6 தால் 

பாவகஞ் 


41 


46 
4-7 
49 


தால் 


மாக 


மாக 


வர்ணமான 


50 


தால் 


பாவனஞ் 


வரவாவாகுக 


வரவாகுக 


27 


கையால் 


51 


5 


31 


னார்க்கியம் 
இருதி 
முதலாக 


கையால் 
னார்க்கியம் 
இறுதி 
முதலாக 
பலன் 


> 


52 


7 


21 


பலன 


15 


31 


பின்ர்ன 


பின்னர் 


54 


எனனி 


என்னி 


28 
29 


உமமு 


உம்மு 
சிவனே 


55 


6 


சிவனே சிவனே 


மான 


மான 


17 
21 


-- 


பீடத்தி 
பிரதக்ஷணம் 


30 


பிரதக்ஷிணம் 


S ) 


26 


மானது 


மானது 


56 
57 


23 


யானது 


யானது 


26 


பாவி 


பவி 


58 


16 


செய்துக்கொண்டு , 


செய்து கொண்டு 


20 


58 
59 


தனனு 


தன்னு 


18 


சாமம 


சாமரம் 


61 


கான்யாசம் 


கான்யாசம் 


சகஸ்ர 


68 
68 
74 


75 


12 

சகஸ்தர 
21 அபிஷேஞ்செ 
10 கெய்த 
5 எள்ளுனால் 
16 சாத்வீக 
15 கரசம் 
20 புதிய 
22 முண்டாகும் 
22 ஆயிரத்தினும் 
21 


அபிஷேகஞ்செ 
செய்த 
எள்ளினால் 
சாத்விக 
காரம் 
பசிய 
முண்டாகும் 
பதினாயிரத்தினும் 
பூஜைக்கு 
வைக்க 


1 


பூஜைக் 


27 


வைக்க 


76 
79 
& 6 
87 
88 
89 
90 


12 


ஏன 


பராக்முக 
பன்னிரண்டு 
பித்தளை 
துத்தநாக 


95 


அவற்றி 


கொண 


102 
104 
104 


பராமுக 
12 பன்னிரெண்டு 
14 துத்தநாக 
16 பித்தளை 
9 அவற் 
12 
19 நிருதிவாயு 
20 சோமதிக்கில் 
23 நைமித்தியம் 
25 
1 ஐம்பத்தெந்ன்று 
5 தர்மினி 
3 


சிவோகம 


107 
114 
116 
19 
120 
120 
129 


கொண் 

[ திக்கில் 
வருண திக்கிற்கு சோம 
நைமித்திகம் 
சிவோகம் 
ஐம்பத்தொன்று 
தர்மிணீ 
ப்காரம் 
பொருள் 
துவாரபூஜை , துவார 

பாலபூஜை எட்டு 
அகலம் 
முப்பத்தாறு 


பகாரம் 


4 


பொருள 
துவாரபூஜை , 


29 


எட்டு 


" } 


133 


22 


கனம் 


! 35 


28 மூப்பத்தொரு 


6 


135 


15 


குலம் 


குலம் 


4 


பில்லு 


149 


29 


தற்பை 
தாப்ப 


153 


புல்லு 
தர்ப்பை 
தர்ப்ப 
னுடைய 
நூற்றேழும் 
பைரவோத்தரம் 
வராகம் 


160 


162 
164 
110 


இரண் 


ரண்டு 


பேரென்றும் 


துனை 


துணை 


9 
181 


12 
27 

னுடைய 
13 அற்றேழும் 
26 பைவோத்ரம் 
15 

வாராகம் 
1 
2 பெயரென்றும் 
24 
T மூன்ர 
24 

சிரார்த்த 
20 எழவது 
25 பெயருக்கு 
1 
18 பெண்கன் 
19 

வைத்திபன் 
10 தொத்ணூற்றாறு 


185 


மூன்ற 
சிராத்த 
ஏழாவது 
பேருக்கு 
விழுந்த 
பெண்கள் 
வைத்தியன் 
தொண்ணூற்றாறு 


லிழுந்த 


188 
195 


196 


யெ 


சிவமயம் . 

தேவகோட்டை 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தில் 

அச்சிட்டிருக்கும் புத்தகங்களின் 
விளம்பரம் . 


aan 


சிவார்ச்சனா சந்திரிகை : இது ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதரால் ஆக்கப் 
பெற்றது . ஆத்மார்த்த பரார்த்த பூஜாவிதிகள் அடங்கியது . 

இதன் விலை 

ரூ.1-0-0 
தத்துவப்பிரகாசிகை 
தத்துவ சங்கிரகம் 

ஆக மூன்றும் விலை 

1-0.- () 
தத்துவத்திரயதிர் பயம் 


இவற்றில் நந்துவங்களின் விபரங்களும் , அவை தோன்றி 
யொடுங்கும் முறைகளும் , உயிர்களின் பேதங்களும் , சிவபெருமா 
னுடைய சொரூப தடத்த பேதங்களும் இனிது விளங்கும் . 


மதங்க பாரமேசுவரம் ; - இது மூலாகமம் இருபத்தெட்ட 
னுள் ஒன்று . இதன் வித்யாபாதமட்டும் அச்சிட்டிருக்கின்றது . 
இதில் சித்தாந்தசாத்திரப்பொருள் அனைத்தும் இனிது விளங்கும் . 

இதன் விலை ரூ.1-0-9 
இவை அனைத்தும் நாகா லிபியில் அச்சாகியிருக்கின்றன . 
தக்துவப்பிரகாரிகை 
தத்துவசங்கிரகம் 

இம்மூன்றும் தமிழில் விலை ரூ . 1-0-0 
தத்துவத்திரயநிர்ணயம் 
இரத்தினத்திரயம் 
போககாரிகை 

இந்த ஐந்தும் 
நாதகாரிகை 

நாகரத்தில் 
மோகாரிகை 

ரூ . 2 - ) - ) 
பரமோ க்ஷநிராசகாரிகை | 
சம்பு பூஜா விதி ( கிரந்தம் ) 

அணா 0-6 
சைவபூஷணம் . ( கியந்தமூலமும் தமிழ்வியாக்கியானமும் . ) 1-0- 6 

குறிப்பு : -- நாகரத்திலுள்ள எட்டுப்பிரகரணங்களும் 
தொகுதியாய் வாங்குவோர்க்கு விலை 

ரூ . 2-8--0 


விலை 


| 


